


ஆவணம்‌ 


இதழ்‌ 20 


ISSN 0975-1831 





AVANAM 
Vol. 20 


வெ. வேதாசலம்‌ 
பதிப்பாசிரியர்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


2009 


ஆவணம்‌ - 20 (2009) 


Avanam, Journal of the TamilNadu Archaeological Society, Thanjavur 


© தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


செயற்குழு 
தலைவர்‌ ப. சண்முகம்‌, சென்னை 
துணைத்தலைவர்‌ ம. காந்தி, வேலூர்‌ 

ந. வேங்கடேசன்‌, வில்லியனூர்‌ 

செயலர்‌ பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 
இணைச்செயலர்‌ இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
பொருளாளர்‌ ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌ 
பதிப்பாசிரியர்‌ வெ. வேதாசலம்‌, மதுரை 


செயற்குழு உறுப்பினர்‌ ம. இராசசேகரதங்கமணி, கரூர்‌ 
இராக. பவுன்துரை, தஞ்சாவூர்‌ 
ப.தெ. பாலாஜி, சென்னை 
ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌ 
கோ. திருமூர்த்தி, சென்னை 
நாக. கணேசன்‌, கரூர்‌ 
செந்தீ நடராஜன்‌, நாகர்கோவில்‌ 
மங்கையர்க்கரசி வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 
செ. கோவிந்தராஜ்‌, புதுக்கோட்டை 
இரவி, கோவை 


பதிப்புக்குழு 

கு. சேதுராமன்‌, மதுரை 
சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை 
சு. இராசவேலு, சென்னை 


The publication of this Journal has been financially 
supported by the Indian Council of Historical Research. 
The responsibility for the facts stated or opinions 


expressed is entirely of the author and not of the ICHR. 





- Editor 


அச்சிட்டோர்‌ : விஜய்‌ ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌, ₹.8.ரோடு, மதுரை - 625 016. 


J 


11. 


1. 


13. 


14. 


பொருளடக்கம்‌ 


பக்கம்‌ 


புதிய பல்லவர்‌ கல்வெட்டுகள்‌ 1 
கோ.விசயவேணுகோபால்‌. 

நா.பாபு (எ இராமசாமி, கோதிரவீந்திரன்‌ 

பூஞ்சேரிக்‌ கல்வெட்டு 2 
து.த்யாளன்‌ 

மல்லாபுரம்‌ நடுகல்‌ 3 
இரா.ரமேஷ்‌ 

செவரப்பூண்டி கிழக்குமேடு கல்வெட்டு 4 
ம.காந்தி. ப. வெங்கடேசன்‌ 

எழுத்துப்‌ பொறிப்புள்ள கொற்றவை சிற்பம்‌ 5 
சி.வீரராகவன்‌. வீஆர்மங்கையர்க்கரசி 

மலம்பட்டி வணிகக்குழுக்‌ கல்வெட்டு 6 
மு.நளினி 

திருவெள்ளறை வணிகக்‌ கல்வெட்டு 9 
த.கயாளன 

புத்தாநத்தம்‌ கல்வெட்டு 10 
இரா.ரமேஷ்‌. வீ.பரந்தாமன்‌ 

கொங்குநாட்டுப்‌ பொம்மையன்‌ கரடு கல்வெட்டு 11 
இரா ரமேஷ்‌ 

மடவிளாகம்‌ வீரசம்பன்‌ சம்புவராயர்‌ கல்வெட்டு 12 


ம.காந்தி, ப.வெங்கடேசன்‌ 

கொத்தூர்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ கல்வெட்டு 13 
க.பன்னீர்செல்வம்‌ 

வெங்கடாம்பேட்டை மோர்‌, தண்ணீர்ப்பந்தல்‌ கல்வெட்டு 14 
சு.கண்ணன்‌, ஜே.ஆர்‌.சிவராமகிருண்ணன்‌. ப.சலைச்செல்வன்‌ 
பத்திரக்கோட்டை கொண்டம நாயக்கர்‌ கல்வெட்டு 15 
ஜே.ஆர்‌ கிவராமகிரறாஷ்ணன்‌. ப.கலைச்செல்வன்‌. சு.கண்ணன்‌ 
காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 16 
கோ. விசயவேணுகோபால்‌, 

நாபாபு (எ) இராமசாமி. கோ.இரவீந்திரன்‌ 
மடைக்கல்வெட்டுகள்‌ 20 
சிவீரராகவன்‌, வீஆ ர்மங்கையர்க்கரசி 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


25- 


26. 


a, 


28. 


29. 


30. 


31. 


விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 

கோ.விசயவேணுகோபால, 

நாபாப (எ) இராமசாமி கோ.இரவீந்திரன்‌ 

முனியூர்‌ கல்வெட்டு 

பா ஜெயக்குமார்‌. க.சண்முகம்‌ 

கர்நாடக மாநிலத்தில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 

கோ.விசயவேணுகோபால்‌, 

நஈ.பாபு (௭) இராமசாமி, கோ.இரவீந்திரன்‌ 

தாழ்பரிகம்‌ பலகைக்‌ கல்வெட்டு 

பெ.சுதாகர்‌, எஸ்‌. கே.மணி 

பள்ளிடையன்பட்டி பொம்மி நாயக்கர்‌ கல்வெட்டு 

மா. அருண்மொழி, ப. வெங்கடேசன்‌ 

உத்திரமேரூர்‌ கல்வெட்டு 

து.தயாளன்‌ 

உத்திரமேரூர்‌. புத்திரன்கோட்டை, 
திருக்கச்சூர்‌ கல்வெட்டுகள்‌ 

சு,இராஜவேலு 

தஞ்சைக்‌ கோயிலில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 

சு,இராஜவேலு 

திருவப்பூர்க்‌ கல்வெட்டு 

எம்‌.காயத்திரிதேவி 

கீழ்சேவூர்‌ ஏரிக்‌ கல்வெட்டு 

சீ. பந்தார்‌ 

மேலப்பனையூர்‌, விரையாசிலை, 
ஊனையூர்‌ கல்வெட்டுகள்‌ 

கரு.இராசேநீதிரன்‌ 

துறுமா, வார்ப்பட்டு கல்வெட்டுகள்‌ 

௧௫.,இராசேந்திரன்‌ 

தூத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ 

இல.தியாகராஜன்‌ 

பெரியமறை, சென்னிவனம்‌ கல்வெட்டுகள்‌ 


இலை.தியாகராஜன்‌ 


வாலிகண்டபுரம்‌ வாலீஸ்வரர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌-11 


இல.தியாகராஜன்‌ 
திருத்துறையூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 
கோ.விசயவேணுகோபால்‌ 


22 


25 


26 


21 


28 


29 


30 


36 


40 


41 


42 


45 


48 


61 


78 


32. 


33. 


34. 


3௮. 


36. 


sf. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


மேல்காவனூர்‌ கல்வெட்டுகள்‌ 

கிகுமார்‌ 

புஞ்சை அளவுகோல்‌ கல்வெட்டு 

க.கரு.ப்பையா 

வடசேசரிக்‌ கல்வெட்டுகள்‌ 

செந்தீ நடராசன்‌ 

இராமேசுவரம்‌ பரிசல்‌ ஊழியம்‌ கல்வெட்டு 

கிஸ்ரீதரன்‌ 

புதுவையில்‌ வசவண்ணர்‌ கல்வெட்டு 

ந.வேங்கடேசன்‌ 

சிதம்பரம்‌ கோயில்‌ மணி 

கிப்ரீதரன்‌ 

கிழக்குமேடு கல்வெட்டு 

ம.காந்தி. ப. வெங்கடேசன்‌ 

சாத்தூர்‌ மடம்‌ கல்வெட்டு 

ஆர்பாலச்சந்திரன்‌ 

விசயநகரஅரசர்‌ சதாசிவராயரின்‌ 
நுக்கனபல்லி தமிழ்ச்‌ செப்பேடு 

கு.சுவாமிநாதன்‌ 

வில்லியனூர்ச்‌ செப்பேடு 

ந.வேங்கடேசன்‌ 

வில்பட்டிச்‌ செப்பேடு 

மா.ப்வானி, ந.அதியமான்‌ 

பெரியபட்டினத்தில்‌ சங்ககாலக்‌ காசுகள்‌ 

ப.சண்முகம்‌ 

சங்ககாலச்‌ சோழரின்‌ முத்திரை மோதிரம்‌ 

ஆறுமுகசீதாராமன்‌ 

பொருந்தல்‌ அகழாய்வு - செய்திக்‌ குறிப்பு 

கா.இராஜன்‌ 


தென்தமிழ்நாட்டில்‌ புதிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 


வீசெல்வகுமார்‌ 
நாகபட்டினம்‌ அகழாய்வு 
பா.ஜெயக்குமரா 


கடலூர்‌ மாவட்டத்தில்‌ தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 


ஜே...ர்‌.சிவராமகிருஷ்ணன்‌, ச.கண்ணன்‌, 
ட. கலைச்செல்வன்‌ 


83 


85 


86 


88 


89 


90 


92 


92 


93 


98 


103 


105 


108 


109 


116 


118 


123 


49. 


50. 


91. 


௦ 


53. 


54. 


52. 


0. 


ர்‌. 


98. 


௨௮. 


60. 


61. 
62. 
63. 


பிள்ளையார்பட்டி (தஞ்சாவூா) 
அகழாய்வுக்‌ கண்டுபிடிப்புகள்‌ 
வீ செல்வகுமார்‌ 
அமெரிக்காவில்‌ தமிழ்‌ எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ 
கொண்ட தீர்த்தங்கரர்‌ செப்புத்‌ திருமேனிகள்‌ 
எ.சப்பராயலு. வெ.வேதாசலம்‌ 
விழுப்புரம்‌ பகுதியில்‌ பல்லவர்காலச்‌ சிற்பங்கள்‌ 
சிவீரராகவன்‌. வீமங்கையர்க்கரசி 
கனடா ராயல்‌ ஒன்டாரியொ அருங்காட்சியகத்தில்‌ 
தமிழகக்‌ கலைப்‌ பொருட்கள்‌ 
வீசெல்வகுமார்‌. சுதர்சன்‌ துரையப்பா 
புதுதில்லி தேசிய அருங்காட்சியகத்தில்‌ 
மூதேவிச்‌ சிற்பங்கள்‌ 
வே.திருறங்கை 


“அமராவதி ஆற்றங்கரை நடுகற்கள்‌ 


வி.பி.யதீஸ்கு.மார்‌ 
நம்பியாற்றுப்‌ பள்ளத்தாக்குத்‌ தொல்லியல்‌ 
மோ. /ரசன்னா 
நாமக்கல்‌ மாவட்டத்தில்‌ 
புதிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 
சி. செல்வகுமார்‌ 
சிவகங்கை மாவட்டத்‌ தொல்லியல்‌ 
வீமுத்துக்குமார்‌ 
கோயில்களில்‌ ரகசிய அறைகள்‌ 
கோதிரறாமூதுதி 
Mercantile Organisations in South India - 
An Overview 
M.B.Sampath 
Sepulchral (Palippadai) Temples of South India 
P.Venkatesan 
செய்தித்‌ திரட்டு - புதிய கண்டுபிடிப்புகள்‌ 
புதிய வெளியீடுகள்‌ 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 18-ஆம்‌ ஆண்டுக்‌ 
கருத்தரங்கு அறிக்கை 
பா.ஜெயக்குமார்‌. செயலாளர்‌ 
கட்டுரையாளர்கள்‌ 
தணிக்கையறிக்கை 


128 


130 


136 


141 


14 


148 


152 


154 


156 


159 


161 


187 


195 
2௨25 


230 


234 
236 


ச பே 


த இடன்‌ 


11. 
12. 


13. 
14. 


12. 
16. 


மச, 
. New Inscriptions from Karnataka, G.Vijayavenugopal, N.Babu 


19, 
20. 


abs 


New Pallava Epigraphs, G.Vijayavenugopal, N.Babu alias 
Ramasamy, K.Ravindran. 


Punjeri Inscription, D.Dayalan. 
Hero Stone from Mallapuram, R.Ramesh. 


Inscription from Sevarapundt Kizhakkumedu, M.Gandhi. 
P.Venkatesan. 


Inscribed Sculpture of  Korravai, C.Viraraghavan, 
V.R.Mangayarkkarasi. 


Trade Guild Inscription from Malampatti, M.Nalini. 
Trade Guild Inscription from Tiruvellarai, D.Dayalan. 
Inscription from Puththanatham, R.Ramesh, V.Paranthaman. 


Inscription from Pommaiyankaradu in Kongu Nadu, R.Ramesh. 


. Sambuvarayar Inscription from Madavilagam, M.Gandhi. 


P.Venkatesan. 
Kulottunga 1179 Inscription from Koththur, K.Paneerselvam. 


Inscription from Venkatampettai, S.Kannan, J .R.Sivaramakrishnan. 
P.Kalaichelvan. 


Kondama  Nayakar Inscription from  Patirakkottai, 
J.R.Sivaramakrishnan, P.Kalaichelvan, S.Kannan. 


Some New  Epigraphs from  Kanchipuram District, 
G.Vijayavenugopal, N.Babu alias Ramasamy, K.Ravindran. 


Sluice Inscriptions, C.Viraraghavan, V.R.Mangayarkkarasi. 
New Inscriptions from Villupuram District, G.Vijayavenugopal, 
N.Babu alias Ramasamy, K.Ravindran. 


Inscription from Muniyur, P.Jeyakumar, K.Shanmugam. 


alias Ramasamy, K.Ravindran. 
Inscription from Thazhalparikam, P.Sudhakar, S.K.Mani. 


Bomminayakar Inscription from Pallidaiyanpatt, M.Arunmozhi, 
P.Venkatesan. 


Inscription from Uttiramerur, D.Dayalan. 


ப 
சே 


41. 
42. 
43. 
44. 
45. 
46. 


47. 
48. 


ப New Epigraphs from Uittiramerur, Puththirankottai and 


Tirukkachchur, S.Rajavelu. 


. New Inscriptions from Thanjavur Temple, S.Rajavelu. 
. Inscription from Tiruvappur, M.Gayathridevi. 
. Kilsevur Tank Inscription, C.Sridhar. 


. Inscriptions from Melapanaiyur, Viraiyachilai and Unaiyur, 


Karu.Rajendran. 


ட Epigraphs from Thuruma and Varppattu, Karu.Rajendran. 

. Epigraphs from Thuththur, L.Thiyagarajan. 

19. Epiegraphs from Periyamarai and Chennivanam, L.Thiyagarajan. 
. Inscriptions from Valikantapuram, L.Thiyagarajan. 

. Tirutturaiyur Inscriptions, G.Vijayavenugonal, 

. Melkavanut Inscriptions, K.Kumar. 

. Land Measuring Rod Inscription from Punjal, K.Karuppaiah. 

. Vadaseri Inscriptions, Senthi Natarajan. 

. Rameswaram Inscription, K.Sridharan. 


36. Vasavannar Inscription from Pondicherry, Villianoor 


N.Venkatesan. 


. Temple Bell Inscription from Chidambaram, K. Sridharan. 

. Inscription from Kizhakkumedu, M.Gandhi, P.Venkatesan. 

. Inscription from Sattar Mutt, R.Balachandran. 

. Nukkanapalli Tamil Copper Plate of ™Sadasivaraya, 


S.Swaminathan. 

Villianoor Copper Plate, 7111180007 N.Venkatesan. 
Vilpatti Copper Plate, M.Bhavani, N.Adhiyaman. 
Sangam Coins from Periyapattinam, P.Shanmugam. 
Seal-ring of the Sangam Cholas, Arnumuga Seetharaman. 


A Note on Porunthal Excavation, K.Rajan. 


New Archaeological Discoveries in Southern Tamil Nadu (2008- 
09), V.Selvakumar. 


A Note on Nagapattinam Excavation, P.Jeyakumar. 


Archaeological Discoveries in  Cuddaiore 


| District, 
J.R.Sivaramakrishnan, S.Kannan, P.Kalaichelvan. 


49, 
50. 


51. 
24. 
22. 


54. 
வலி. 
56. 


in 
38. 


. Mercantile Organisations in South India - An Overvicw 


60. 


61. 
62. 
63. 


Pillaiyarpatti (Thanjavur) Excavation, V.Selvakumar. 


Inscribed Bronze images of Tirthankaras from Shakler Museum In 
5.4. Y.Subbarayalu, V.Vedachalam. 


Pallava Sculptures from Villupuram Region, C.Viraraghavan, 
V.R.Mangayarkkarasi. 


Tamil Nadu Art objects from Royal Ontario Museum, Canada, 
V.Selvakumar, Sudharsan Duraiyappa. 


Jyestadevi Images from National Museum, New Delhi, 
V.Thirunangal. 


Hero-stones from Amaravati River Basin, V.P.Yatheskumar. 
Archaeology of Nambiyar Basin, M.Prasanna. 


New Archaeological Discoveries from Namakkal District, 
C.Selvakumar. 


Archaeology of Sivagangai District, V.Mutbukumar. 


Secret Chambers in Temples, G.Tirumurthy. 


(T.N.Subramaniyan Endowment Lecture for the year 2006). 
M.D.Sampath. 


Sepulchral (Pallippadai) Temples of South India (Kovilur Athinam 
Endowment Lecture for the year 2008), P.Venkatesan. 


Notes on New Discoveries. 
Book Review. 


Report on the 184 Annual Conference of the Society, 
P.Jeyakumar, Secretary. 


1. புதிய பல்லவர்‌ கல்வெட்டுகள்‌ 


இடம்‌ 


காலம்‌ 


செய்து : 


காலம்‌ : 


செய்த : 


ட்டது 


இடம்‌ 


காலம்‌ 


செய்கு : 


ஆவணம்‌ 20, 2009 


கோ.விசயவேணுகோபால்‌, புதுச்சேரி 
நா.பாபு (௪) இராமசாமி, புதுச்சேரி 
கோ.இரவீந்திரன்‌, புதுச்சேரி 


- தச்சூர்‌, கள்ளக்குறிச்சி வட்டம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. நடுவே 


துளையிட்டு மாடு கட்டும்‌ தறிபோலப்‌ பயன்படும்‌ பலகைக்கல்‌. 


: முதலாம்‌ நரசிம்ம வர்மன்‌. ஆட்சி ஆண்டு 17, இ.பி. 647. 


சென்று பட்‌... என வருவதால்‌ நடுகல்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 


கோ விசைய நரசிங்கப., 4, நி ரகளம்‌..பு. 
க்கு யாண்டு பதினெழாவ 5, ப்பா குன்று. ௧௪.. னய... 


ற்றத்து ஏமப்பேறூர்‌ . 6. ட்டு - க்கொள்ளச்‌ சென்று பட்‌.. 


: அயன்குஞ்சரம்‌, (வீரமங்கலத்திலிருந்து வடமேற்கே 6 கி.மீ. 


விழுப்புரம்‌ வட்டம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. துர்க்கைச்‌ சிலையின்‌ 
ஒழ்ப்‌ பகுதியில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 

அரசன்‌ முதலாம்‌ பரமேச்சுரவர்மன்‌, யா. 7. 

நடுகல்‌. 

இடப்பக்கம்‌ வலப்பக்கம்‌ 

கோ விசைய பரமி பொவெசுர்‌ பெரு 
மக்களுக்கும்‌ பெரு 
மக்களும்‌ பெருமு... 
ம 


ச்சுவர பருமற்கி யாண்‌ 
டெழாவது திருக்குன்றததூர்‌ 
நெடுங்கோடன்‌... 


ல. இறு 


தச்சூர்‌, கள்ளக்குறிச்சி வட்டம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. சிறிது 


காலத்திற்கு முன்‌ தோண்டியெடுத்து வைத்துள்ள கட்டடப்‌ 
பகுதிகளுள்‌ யானைத்தலைச்‌ சிற்பம்‌ கொண்ட கல்‌. சமஸ்கிருதம்‌, 


எழுத்து கிரந்தம்‌. ' 


- பல்லவர்‌ காலம்‌, இ.பி. 8 ஆம்‌ நூற்றாண்டு. பாண அரசன்‌ விஷ்ணு. 


வாண குலத்தலைவன்‌ விஷ்ணுவின்‌ மகள்‌, ஹிமவானின்‌ மகளைப்‌ 
போலச்‌ சிறந்தவள்‌, கணவன்‌ ரொத,ய்பதிக்கு ஏற்ற கற்புடை 
மனனவியால்‌ தன்‌ நற்குணங்கள்‌ மேம்படவும்‌ உலகத்தார்‌ 


வழிபடவும்‌ கட்டப்பட்ட இத்‌ தயாவகேஸ்‌,வரக்‌ கோயிலில்‌ ஸூ2ம்பு 
(சிவபெருமான்‌) நீண்ட காலம்‌ விளங்கட்டும்‌. 


ஸ்ரீ விஷ்ணோர்‌ பா,ணகுலாதி,பஸ்ய தநயா ப4(ரித்து 
*ரொத ஹ்பதெதேர்‌ 

பூ,நாத,ஸ்ய பதிவ்ரதா ஹிமவதஹ்‌ கந்யெவ த,ந்யா ஸத்‌ 

பூஜ்யா யா பு,வநெ க.ழாத,கதயா தெ.வ்யா தயா நிர்ம்மிதெ 

ஸாந்நித்‌,யெந த,யாவகேஸ்‌ வர க்‌,ரஹெ ஸ,ம்பு,ஸ்‌, சிரந்‌ திஸ்ரஷ்ட,து 

(' திரு டொமினிக்‌ குடால்‌ (இயக்குநர்‌. பிரெஞ்சு ஆசியவியல்‌ ஆய்வுப்‌ 
பள்ளி, புதுச்சேரி அவர்களின்‌ ஆங்கிலமொழி பெயர்ப்பின்‌ 
தமிழாக்கம்‌). 


2. பூஞ்சேரிக்‌ கல்வெட்டு 


இட.ம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


து.தயானன்‌, சென்னை 


: மாமல்லபுரத்திற்கு அருகிலுள்ள பூஞ்சேரிக்‌ கிராமத்தி பாறையில்‌ 


உள்ள கல்வெட்டு. 


: கி.பி. 7 ஆம்‌ நூற்றாண்டு. 


கிரந்த எழுத்தில்‌ நரேந்திரஹ நரேந்திர என்று பெயர்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ 
நரேந்ர:நரேந்ர 


ஆவணம்‌ 20, 2009 


4. செவரப்பண்டி கழக்குமேடு கல்வெட்டு 


ம.காந்தி, வேலூர்‌ 


ப.வெர்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌ 


இடம்‌ : திருவண்ணாமலை மாவட்டம்‌, போளூர்‌ வட்டம்‌, செவரப்பூண்டி 
கிழக்குமேடு தொடக்கப்‌ பள்ளிக்கு அருகில்‌ உள்ள கற்பலகைக்‌ 
கல்வெட்டு. 


காலம்‌ : கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி :கற்பலகையின்‌ இரண்டு பக்கமும்‌ , பொறிப்பு உள்ளது. 
கற்பலகையின்‌ மேற்பகுதி உடைந்து காணப்படுகிறது. ஆகையால்‌ 


கல்வெட்டின்‌ துவக்கமும்‌ இடைப்பகுதியில்‌ இல்லை. 
செவரப்பூண்டி ஏரியைப்‌ பராமரிக்க அளிக்கப்பட்ட தர்ம 
கல்வெட்டு. 
முன்பக்கம்‌ 


செய்த பாவங்‌ கொள்ளு 

ற மறவெற்க அறமல்லது து 
ணையில்லை கொல்லைக்கா 
டியும்‌ சுவரப்பூண்டி ஊரோ 

ம்‌ பிதாப்புக்‌ குழியும்‌ ஊரோ 
ம்‌ வைச்சது நிலம்‌ நஞ்செய்‌ ௭ 


கடைக்கூட்டுமார்‌ தக்கன்‌ 


வ இ.ஸு.& ஜு ர 


பின்பக்கம்‌ 
8. சாத்ர கனியன்‌ சுவரப்‌ பூ 
9. ண்டி ஏரிக்குக்காடி நாழி வை 
10. ய்த்தேன்‌ இது ஆண்ட ஆ 
11. ண்ட கோவே சந்திராதித்த கா 
12. மும்‌ இத்தம்ம.ரக்ஷித்தான்‌. 


ஆவணம்‌ 20, 2009 





5. எழுத்துப்‌ பொறிப்புள்ள 
கொற்றவை சிற்பம்‌ 





சி.வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 
வீ.ஆர்‌.மங்கையர்க்கரசி, விழுப்புரம்‌ 


இடம்‌ :விழுப்புரம்‌ மாவட்டம்‌ விழுப்புரம்‌ வட்டம்‌ பொய்யப்பாக்கம்‌ 


ப ன து 


ஊராட்சிக்குட்பட்ட. "மாதிரிமங்கலம்‌" செல்லும்‌ சாலையில்‌, 
இவ்வூரைச்‌ சார்ந்த சீனுவாசன்‌ மகன்‌ சேகர்‌ நிலத்தருகே இவ்வரிய 
சிற்பம்‌ கண்டறியப்பட்ட து. சிற்பத்தின்‌ வலப்பக்கத்தில்‌ 
ஏழுவரிகளில்‌ கல்வெட்டு உள்ளது. 

இது இ.பி. எட்‌.டாம்‌ நூற்றாண்டு வரி வடிவத்தில்‌ காணப்படுகின்றது. 


: கருப்புழிஇரு மக்கள்‌ தீச்சரத்தன்‌ என்பவன்‌ இச்சிற்பத்தைச்‌ 
செய்வித்ததைத்‌ கூறுகிறது. 42% சதுரப்பரப்பில்‌ புடைப்பாக 
இச்சிற்பம்‌ பொலியப்பட்டுள்ளது. கல்லெழுத்துக்களுடன்‌ 
காணப்படும்‌ அரிய கொற்றவை சிற்பம்‌ தமிழகத்திற்குப்‌ புதிய 
வரவாகும்‌. இதுவரை தமிழகத்தில்‌ தீர்த்தமலை, சென்டை! 
கெனால்ட்‌ தனியார்‌ அருங்காட்சியகம்‌, மடம்‌ ஆகிய ஊர்களில்‌ 
மட்டும்‌ கல்லெழுத்து பாடத்துடன்‌ கொற்றவை சிற்பங்கள்‌ 
காணப்படுகின்றன. சமீப காலத்தில்‌ களப்பணி ஆய்வில்‌ 
இக்கட்டுரை ஆசிரியர்கள்‌ விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ சிக்காடு, 
சித்தலிங்கமடம்‌, அய்யன்குஞ்சரம்‌, ஆகிய இடங்களில்‌ 
கல்லெழுத்துடன்‌ கொற்றவை சிற்பங்களைக்‌ கண்டறிந்துள்ளனர்‌. 
கொற்றவை நேராக (சமபங்க) நின்ற நிலையில்‌ எட்டு கரங்களுடன்‌ 
காட்சியளிக்கின்றாள்‌, சக்கரம்‌, சங்கு, கத்தி, அம்பு, சாட்டை, வில்‌, 
கேடயம்‌ போன்ற படைக்கலங்கள்‌ இவளது 7 கரங்களில்‌ 
காணப்படுகின்றன. இடது புறத்தில்‌ உள்ள முன்கரம்‌ கடி ஹஸ்த 
முத்திரையில்‌ உள்ளது. தலையை எவ்வகையான மகுடம்‌ அழகு 
செய்கின்றது என்பதை அறியாத வண்ணம்‌ சிதைந்துள்ளது. காது, 
கழுத்து, மேற்கைகள்‌, முன்கைகள்‌ கால்களில்‌ ஆபரணங்கள்‌ அழகு 
செய்கின்றன. 


கருப்பு 5. த்தன்‌ 
ழிரும 6. சேவித்‌ 
க்கள்‌ 7. தது 
தீச்சா 


ஆவணம்‌ 20, 2009 


்‌ 
்‌ 
ஸ்ட. 


6. மலம்பட்டி வணிகக்குழுக்‌ கல்வெட்டு 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


மு.நளினி, திருச்சிராப்பள்ளி 


: இருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, துவரங்குறிச்சியிலிருந்து பாலக்‌ 


குறிச்சிக்குப்‌ பிரியும்‌ பாதையில்‌ உள்ள மலம்பட்டியில்‌ கச்சமலை 
சார்ந்த காட்டுப்பகுதியில்‌ நடப்பட்டுள்ள தனிக்கல்‌. 


: இ.பி. 11-12 ஆம்‌ நூற்றாண்டு. 


மண்ணில்‌ புதையுண்ட நிலையில்‌ ஏறத்தாழ நான்கரை அடி 
உயரமுள்ள கருங்கல்‌ பலகைக்‌ கல்லின்‌ நாற்புறத்தும்‌ எழுத்துகள்‌ 
ஆழமாக வெட்டப்பட்டுள்ளன. எண்பத்தெட்டு வரிகளில்‌ 
அமைந்துள்ள இந்த ஆவணத்தை ஐயப்பொழில்‌ பரமேசுவரியின்‌ 
மக்களாகத்‌ தங்களை அறிமுகப்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
திசையாயிரத்து ஐநூற்றுவரில்‌ கொடும்பாளூரைச்‌ சேர்ந்த 
வீரபட்டனம்‌ குழுவினரும்‌ மதுரை அடிக்கிட்டனம்‌ குழுவினரும்‌ 
இணைந்து உருவாக்கியுள்ளனர்‌. வேளைக்காறர்‌, கவறைகள்‌, 
கண்டழி, கண்டச்செட்டி, சிங்கம்‌, வலங்கை, வீரர்‌ எனும்‌ ஏழு 
குழுக்களைச்‌ சேர்ந்த வீரர்கள்‌ மலம்பட்டிக்‌ கல்வெட்டில்‌ 
இடம்பெறுகின்றனர்‌. இவர்களுள்‌ கவறைகள்‌, கண்டழி 
குழுக்களைச்‌ சேர்ந்த வீரர்களே எண்ணிக்கையில்‌ மிகுதியாக 
உள்ளன்‌. கவறைகள்‌ தசமடிக்‌ கவறைகள்‌, கொங்குமண்டலக்‌ 
கவறைகள்‌ என இரண்டு பிரிவுகளாக இருந்தனர்‌. இவ்வீரர்‌ 
கூட்டங்களை வணிகக்‌ குழுவினர்‌, *நம்‌ மக்கள்‌' என்று 
பெருமையோடு குறிப்பிடுகின்றனர்‌. 


திசையாயிரத்து ஐநூற்றுவருக்குத்‌ தொடர்ந்து தொல்லை தந்த 
இருவரை வணிகக்‌ குழு வீரர்கள்‌ கொன்றனர்‌. வீரன்‌ நாடான்‌ 
வானைக்‌ கொன்றவர்களாக எட்டு வீரர்களின்‌ பெயர்கள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. அவர்களுள்‌ மூவர்‌ இராஜராஜர்‌, இராஜேந்திரர்‌ 
பெயர்களைத்‌ தம்‌ பெயர்களின்‌ முன்னொட்டுக்களாகக்‌ கொண்டு 
உள்ளனர்‌. அகப்பிஞ்சி என்பாரைக்‌ கொன்றவர்களாகப்‌ பதினான்கு 
வீரர்களின்‌ பெயர்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவர்களுள்‌ 
கவறைகளும்‌ கண்டமியம்‌ கூடுதலாக உள்ளனர்‌. வீரச்செயல்‌ நடந்த 
வணிக ஊரைப்‌ பெருமைப்படுத்தும்‌ விதமாக ஐநூற்றுவர்‌ அதை 
வீரதாவளமாக அறிவித்தனர்‌. வீரப்போரில்‌ இறந்தவராக 
ஊகிக்கத்தக்க கவறை உய்யக்‌ கொண்டானின்‌ குடும்பத்திற்கு வயல்‌, 
குளம்‌ அளித்து, அவ்வயலை வீரகள்‌ வேளைக்காறனான வீரகள்‌ 
மதலை உழுது உரிமையாளர்களுக்கு உரியனதந்து தாமும்‌ 
அனுபவித்துக்‌ கொள்ள வழியமைத்தனர்‌. ஊரில்‌ இருந்த 
அம்பலத்தை மெழுக வாய்ப்பாகக்‌ கவறை விடங்கனுக்கு மெழுக்குப்‌ 
புறமாக நிலத்துண்டும்‌, 'பாவாடையாக?த்‌ துணியும்‌ அளித்தனர்‌. 


ஆவணம்‌ 20, 2009 


ஸ்வஸ்திஸ்ரீ சமஸ்த புவனா 
ச்ரையவனுஸ வீரசா 

சன குணகணா லிங்கித வ 
க்ஷஸ்தல புவன பராக்ரம 
கண்டழி மூல பஞொது 

வனு ஐய்யபொழிற்பர 
பரமேசுவரிக்கு மக்களாகி 

ய கொடும்பாளூர்‌ வீரபட்டனமு 


ரெ. ௪.81 2 8 பட ன து 


ம்‌ மதுரை அடிக்கிட்டனமும்‌ 

10. உள்ளிட்ட திசையாயிரத்து ஐ 

11. ஞ்னூற்றுவரோமும்‌ நம்‌ மக்கள்‌ 
12. வீரன்‌ நாடாழ்வாரைக்‌ குத்தின ரா 
13. ஜராஜப்‌ பழவரிசி வீரனும்‌ 

14. தசமடக்‌ கவறைகளுய்யக்‌ கொ 
15. ண்டானும்‌ கொங்க மண்டல 

16. முய்யக்‌ கொண்டானும்‌ ரா 

17. ஜேந்திரசோழ பெருநீர்‌ 

18. விப்‌ பழவரிசி வீரனும்‌ ரா 

19. ஜராஜப்‌ பிச்சக்‌ கண்டழியு 

20 ம்‌ முகபிடா சிங்கமும்‌ கலிஉக 

21. கண்டழியும்‌ சத்துரு கண்ட 

22. ச்‌ செட்டியு முகபிடாக்‌ கண்டழியு 
23. கப்‌ பிஞ்சியைக்‌ குத்திந தி 

24. சைவிளங்குய்யக்‌ கொண்ட 

25. ஈனும்‌ மாம்பரலைக்‌ கிலச்ச கவ 
26. றைகள்‌ மறுப்பக்கக்‌ காலனு 

27. ம்‌ கொங்க மண்டலக்‌ கவறைக 
28. ள்‌ உயக்கொண்டானும்‌ அற 

29. ந்கடிப்‌ பிள்ளை கண்டழியும்‌ 

30 வலங்கை மராத்துமாலையும்‌ 

31. கழுதூரான்‌ கட்டுப்‌ பிள்ளை பத்திரி ரக 
32, னும்‌ கவறையகளுய்யக்‌ கொ 

33. ண்டானும்‌ எறியும்‌ விடங்கச்‌ 
34, சட்டியும்‌ மதளைக்‌ கண்டழியும்‌ 
35. வீரமால்லடியும்‌ கவறைய்‌ மு 

36. த்தனும்‌ அஞ்நூற்றுவ ஆண்டானும்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


37. 


38. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44, 
45, 
46. 
47. 
48. 
49. 
50. 


91. 


52. 
லல. 
34. 


5 


56. 
57. 
58, 
59, 
60. 


61. 


62. 


மற்றும்‌ எப்பே 
ற்பட்ட வீரத்திருவ 
டியுமாய்‌ இவ்‌ 
வூர்‌ வீரதாவள 

ம்‌ செய்த பரிசு 
கவறைகள்ளு 
ய்யக்கொண் 
டார்‌இணாட்டுப்‌ 
பிளைய்‌ இவ்வூ 
ரிலேய்‌ கழிஞ்‌ 
சிலியி இவளுக் 
கு வேண்டுவ ெ 
தல்லாம்‌ குன்‌ 
றவறுத்து இவ 
ளை அடக்கின வ 
யலுங்‌ குளமும்‌ 
இவளுக்கே கா 
ணி செய்து குடு 
தீது இவ்வயல்‌ 
நம்மகன்‌ வீரக 

ள்‌ வேளைக்காறக 
ணான வீரகள்‌ ம 
தலையே இவ 
யலுழுது 

ஒரு வாரம்‌ குடுத்‌ 
துக்‌ கட்டுவ 


63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


71. 
72, 
73 
74. 
75, 
76. 
7 
78. 
79. 


80. 


81. 
92. 
83. 
84 
85. 
86. 
87. 
88. 


னாக நம்‌ மகன்‌ 
வீரகள்‌ மதளை 
க்கு மாகணன்‌ 
குதிகை வட்ட 
ல நடக்கும்‌ வீ 
ரரோம்‌ வீரதாவ 
ளம்‌ செய்த பரி 
சாவது இக்கந்‌ 
நாட்டுப்‌ பெற்றவ 
ம்பலம்‌ கவை 

ற விடங்கனுக்கு 
மெழுக்குப்‌ புறம்‌ 
பாவாடையும்‌ 
வைச்சு குடுத்‌ 
தோம்‌ இதுக்கு 
வந்தால்‌ ஒருே 
பாது மேய்க்கு கொ 
ண்ட சோறேயு 
ண்பதாகவும்‌ 
இதினைய்‌ அற்‌ 
றெற்பாந்‌ கெங்‌ 
கையிடை கு 
மரியிடைய்‌ செ 
ய்தான்‌ செய்த 
பாலம்‌ மெல்லா 


ங்கொள்வான்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


7. திருவெள்ளறை வணிகக்‌ கல்வெட்டு 





து.தயாளன்‌, சென்னை 
இடம்‌ : திருவெள்ளறை பெருமாள்‌ கோவிலின்‌ பின்புறம்‌ (மேற்கில்‌) உள்ள்‌ 
நிலத்தில்‌ உள்ள தனிக்கல்‌. 
காலம்‌ : கி.பி. 9-10 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : இருவெள்ளறையில்‌ ஐந்நூற்றுவன்‌ வணிகக்‌ குழு அம்பலம்‌ 
அமைக்கப்பட்ட செய்தி. வாள்‌, சாட்டை, பசும்பை, அங்குசம்‌, வில்‌, 
அம்பு போன்ற உருவங்கள்‌ கல்வெட்டுப்‌ பொறித்த கல்லில்‌ 
புடைப்புருவமாக உள்ளன. 


1. ஜல்ஸ்ரீ திருவள்‌ ல்‌ Bi) ஆவ 

2. எறைச செட்டியார்‌ ௮ க்‌ ௧ கெ 

3. ம்பலம்‌ இது ஐந்‌ 14. ர்‌ பவை 

4. நூற்றுவன்‌ என்ப 15. கி கலும்‌ 

5. து இவ்வம்பலம்‌ 16. இவ்வர்க 

6. ரூ கயிலாத்து ஐந்நூ 17. ள்ஸ்ரீ[ர]ம்‌ 

7. ற்றுவன்‌..... 18 நாளும்‌ க்ஷை இ 

பதத ன என்‌... 19. வ்வம்பலம்‌ ரக்ஷிப்பா 
னன்‌ ம 20 ன்‌ ஸ்ரீ பாதம்‌ என்த 
டட க 21. லை மேலின 

11. 


ஆவணம்‌ 20, 2009 


10. மடவிளாகம்‌ வீரசம்பன்‌ சம்புவராயர்‌ 





கல்வெட்டு 


ய்‌ % 
ம.காந்தி, வேலூர்‌ 
ப.வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌ 


இடம்‌ : திருவண்ணாமலை மாவட்டம்‌, போளூர்‌ வட்டம்‌, மடவிளாகம்‌ 
என்னும்‌ ஊரில்‌ திரு.சண்முகம்‌ வீட்டுக்கு எதிரிலுள்ள கற்பலகை 
கல்வெட்டு. 

காலம்‌ : வீரபாண்டி௰ன்‌, யா. 17. இ.பி.1320. 

செய்தி : வீரபாண்டியன்‌ காலத்தில்‌ தொண்டை மண்டலத்தில்‌ வீரசம்ப 
சம்புவராயர்‌ சிற்றரசனாக இருந்தபோது, மடவிளாகத்தில்‌ 
நகரீசுவரம்‌ என்னும்‌ கோயிலுக்குத்‌ தேவதானம்‌ விட்டச்‌ செய்தி. 


கோ மாற பன்மற்கு 

திரிபுவன சக்கரவத்திகள்‌ 

ஸ்ரீ வீரபாண்டிய தேவர்க்கு 
யாண்டு 17 கார்த்திகை மாதம்‌ 
முதல்‌ முருகமங்கலப்‌ பற்று 

க்‌ கழனி நல்லூர்‌ பலதளி பட்ட 
விருத்தி... ஊர்‌ உடையார்‌ 
நகரிசுரம்‌ உடைய நாயனார்க்கு நா 
நீபாற்கு எல்லை உள்பட்ட ந 

10. ன்செய்‌ புன்செய்‌ கடமையும்‌ திரு 
11. மடை விளாகத்தில்‌ தேக்கம்‌ புறக 
12. லனைப்‌ பேர்கடமையும்‌ உள்ளிட்ட 
13. த்‌ தேவதானமாகக்‌ குடுத்தேன்‌ 

14. வீரசம்பன்‌ ஆன சம்புவராயன்‌ 


ம. ஐ. உ இ. 


ஆவணம்‌ 20, 2009 


11. கொத்தூர்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க 


சோழன்‌ கல்வெட்டு 





க.பன்னீர்செல்வம்‌, மைசூர்‌ 


இடம்‌ : திருவாரூர்‌ மாவட்ட ம்‌, நீடாமங்கலம்‌ வட்டம்‌ கொத்தூர்‌ சுந்தரேசுவர 
சுவாமித்‌ திருக்கோயிலின்‌ முகமண்ட.பத்தின்‌ கிழக்குப்பக்க சுவரில்‌ 
உள்ள கல்வெட்டு. 


காலம்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ (இ.பி. 1178-1218). 


செய்தி : மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌, சோழ மண்டலத்து 
வேளைக்காரர்‌ கொத்தாரைச்‌ சேர்ந்த குலோத்துங்க சோழ 
பேரிளமையார்‌, இவ்வூரில்‌ திருக்கோயில்‌ (கருவறை) திருவர்த்த 
மண்டபம்‌, திருமண்டபம்‌ ஆகியவற்றை கட்டுவதற்கு நன்கொடை 
வசூல்‌ (பிச்சையும்‌) செய்தும்‌, கருவூலத்திலுள்ள பணத்தைக்‌ 
கொண்டும்‌ (பண்டார மிகுதியும்‌) எடுப்பித்துன்ளதைத்‌ 
தெரிவிக்கிறது. 


வம்‌. 
» 


ஐ ஸ்ரீ[॥]! இத்திருக்கோயிலும்‌ திருவ- 
த்த மண்டபமும்‌ திருமண்டபமும்‌ செய்‌- 
தார்‌ கொற்றூர்க்‌ கொலொத்துங்‌- 

க சோழப்‌ பேரிளமையார்‌ பிச்சை- 

யும்‌ பண்டார மிகுதியும்‌ கொண்‌- 

டு செய்தார்‌ கொலொத்துங்க சோழ- 

ப்‌ பேரிளமையார்‌ சோழமண்ட- 


ல வேளைக்காறர்‌ இத்திருக்கற்றளி செய்தார்‌[|]! 


இனக இல்‌ 00 


ஆவணம்‌ 20, 2009 


12. வெங்கடாம்பேட்டை 





மோர்‌, தண்ணீர்ப்பந்தல்‌ கல்வெட்டு 


சு. கண்ணன்‌, சிதம்பரம்‌ 
ஜே.ஆர்‌.சிவராமகிருஷ்ணன்‌, சிதம்பரம்‌ 
ப.கலைச்செல்வன்‌ , சிதம்பரம்‌ 


இடம்‌ : இக்கல்வெட்டு கடலூர்‌ மாவட்டம்‌, பண்ருட்டி வட்டம்‌, வெங்கடாம்‌ 
பேட்டை சந்தைத்‌ தோப்பிலுள்ள செவ்வக வடிவ கல்தொட்டியின்‌ 
முன்புறம்‌ வெட்ட.ப்பட்டுள்ளது (இக்கல்தொட்டி ஏறத்தாழ 144 
செ.மீ. நீளமும்‌, 67 செ.மீ. அகலமும்‌, 60 செ.மீ. உயரமும்‌, 307 
லிட்டர்‌ கொள்ளளவும்‌ கொண்டதாகும்‌). 


காலம்‌ : கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு. கி.பி. 1464 முதல்‌ 1521 வரை செஞ்சி 
நாயக்க அரசை ஆட்சி செய்த வேங்கடபதியின்‌ காலமாகும்‌. 

செய்தி : இக்கல்வெட்டிலுள்ள தமிழ்பகுதி வேங்கட்டம்மாள்‌ என்பவர்‌ 
தர்மமாக மோர்‌ தண்ணீர்‌ பந்தல்‌ நிறுவிய செய்தியைப்‌ பின்வருமாறு 


குறிப்பிடுகிறது. 
1. வேங்கட்ட 3. ணியம்‌ மோ 5. ப்‌ பந்தல்‌ 
2. ம்மமாள் புண்‌ 4. ர்‌ தண்ணி 


இக்கல்வெட்டிலுள்ள தெலுங்குப்பகுதி வெங்கடேஸ்வரர்‌ பெயரில்‌ 
இந்த புண்ணிய சத்திரம்‌ ஏற்படுத்தப்பட்டது என்பதைப்‌ பின்வருமாறு 
தெரிவிக்கிறது. 


1. வெங்கடேஸ்வரா 2. நைப்புண்யா 3. சத்ரம்‌ 


இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பட்டுன்ன வேங்கடம்மான்‌ இ.பி. 1464 
முதல்‌ 1521 வரை செஞ்சி நாயக்கராக இருந்த வேங்கடபதியின்‌ சகோதரியாக 
இருக்கலாம்‌ எனத்‌ தெரிகிறது. இவர்‌ வெங்கடாம்பேட்டையில்‌ புனித 
பயணம்‌ மேற்கொள்பவர்கள்‌ தங்குவதற்காக இரண்டு மண்டபங்களையும்‌ 
(சத்திரங்கள்‌) கட்டியுள்ளார்‌. இவ்வூரின்‌ பெயர்‌ இவரின்‌ பெயராலேயே 
தற்சமயம்‌ வெங்கடாம்பேட்டை என வழங்கப்படுகிறது. கல்வெட்டின்‌ 
அருகேயும்‌ இவ்வூரின்‌ தெற்கேயும்‌ காணப்படுகின்ற செவ்வக வடிவ 
கற்பலகையில்‌ நாயக்கர்‌ கால கலைப்பாணியைக்‌ கொண்ட அரசன்‌ மற்றும்‌ 
அரசியின்‌ உருவங்கள்‌ வணங்கிய நிலையில்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இவை 
செஞ்சி நாயக்க மன்னன்‌ வேங்கடபதியையும்‌ அவரின்‌ சகோதரி 
வேங்கடம்மாளையும்‌ ஒத்தரிக்கன்றனவா என்பதைப்‌ பிற்கால ஆய்வுகள்‌ 
உணாத்தலாம்‌. இக்கல்வெட்டின்‌ நடுவே பீடத்தின்‌ மீது வைணவ சமயக்‌ 
கர ப்ர திருமண்‌ சின்னம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வலதுபுறம்‌ 
த வண்‌. இடதுபுறம்‌ தெலுங்கிலும்‌ எழுத்துகள்‌ வெட்டப்பட்டுள்ளன. 
தமிழ கல்வெட்டு ஐந்து வரிகளிலும்‌, தெலுங்கு கல்வெட்‌ ன்‌ 
வரிகளிலும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. பலம்‌ ப்பட்‌ 

4 க 
ஆவணம்‌ 20, 2009 









13. பத்திரக்கோட்டை 
கொண்டம நாயக்கர்‌ கல்வெட்டு 


ஜே.ஆர்‌.சிவராமகிருஷ்ணன்‌, சிதம்பரம்‌ 
ப.கலைச்செல்வன்‌, சிதம்பரம்‌ 
சு.கண்ணன்‌, சிதம்பரம்‌ 


இடம்‌ : இக்கல்வெட்டு கடலூர்‌ மாவட்டம்‌, பண்ருட்டி வட்டம்‌, பத்திரக்‌ 
கோட்டை கிராமத்தில்‌ தேவநதியின்‌ திழக்குக்கரையில்‌ 
பெரியாண்டவர்‌ கோயிலின்‌ மேற்குப்பக்கம்‌ சுப்புராயலு என்பவரின்‌ 
முந்திரித்‌ தோப்பில்‌ நடப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டுச்‌ சுருக்கம்‌ 
இ.க.ஆ. எண்‌ 257/1968-69-ல்‌ வெளியிட.ப்பட்டுள்ளது. 

காலம்‌ : இ.பி. 1584 (சகாப்தம்‌ 1506). செஞ்சி நாயக்க மன்னர்‌ வைய்யப்ப 
கிருஷ்ணப்ப கொண்டம நாயக்கரின்‌ காலத்தில்‌ வெளியிடப்‌ 
பட்டதாகும்‌. 


செய்தி : இக்கல்வெட்டு சிதம்பரம்‌ நடராஜர்‌ கோயிலில்‌ செஞ்சி நாயக்க 
மன்னர்‌ வைய்யப்ப கிருஷ்ணப்ப கொண்டம நாயக்கர்‌ தன்‌ பெயரில்‌ 
நடைபெறும்‌ உஷாகால (அதிகாலை) பூசை, அபிஷேகம்‌, 
நெய்வேத்தியம்‌ ஆகியவற்றிக்குப்‌ பத்திரக்கோட்டை கிராமத்தைத்‌ 
தானமாக வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 


1. உ சுபமஸ்து 

2. ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 1 

3. 506ன்‌ மேல்‌ செ 

4. ல்லா நிற்ன பாத்தி 

5. வணி அற்பசி ம உயரு 

6. உ ஸ்வாமி சிதம்பரே 

7. சுவரன்‌ உஷற கால பூசைக்கு 

8. வைய்யப்ப கிருஷ்ணப்ப கொண்டம நாட'கக(ர) 
9. நம்மிட பேராலே நடக்கிற உஷற கால 
10. பூசை அபிஷேக நைவேத்தியத்துக்கு 
11. பத்திரக்கோட்டை கொடுத்தபடி 

12. யாலே இந்தகளர்‌ நான்கெல்‌ 

13 லைக்கு உள்பட சகல சமுதாயபி 

14. றாத்தியும்‌ சந்திராத்தியவரையும்‌ 

15. நம்மிட பேராலே நடக்கிற ௧ 

16. ட்டளையிலே இந்த ஊரா ௧ 

17 ட்டளை யிட்டபடியாலே அனு 

18. பவித்துக்‌ கொண்டு உஷறகா 

19. ல பூசை அபிஷேக நைவேத்‌ 

20. தியம்‌ நடத்தக்‌ கடவராகவும்‌ 


உ 


ஆவணம்‌ 20, 2009 ட்‌ 


14. காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
சல புதிய கல்வெட்டுகள்‌ 





கோ.விசயவேணுகோபால்‌, புதுச்சேரி 
நா.பாபு (௪) இராமசாமி, புதுச்சேரி 
கோ.இரவீந்திரன்‌, புதுச்சேரி 


14 :1 

இடம்‌ :இருப்புள்ளீசுரம்‌ உடையார்‌ கோயில்‌, கோயில்‌ வளாகத்தில்‌ 
இடக்கும்‌ பலகைக்‌ கல்‌. 

காலம்‌ : முதலாம்‌ இராசராசன்‌, 12, கி.பி. 997. 

செய்தி : சிவன்கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை. 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலை கலமறுத்த 
கோவிராஜராஜகேசரி பம்மற்கு 
யாண்டு யஉ ஆவது ஆமுர்க்கோ 
ட்டத்து ஒமாந்தூர்‌ நாட்டு... 
ர்ப்பாலை கிழான்‌ கெவி... 

ம்‌" முருகனேன்‌ இவ்ழுர்‌ வா- 

- னுடைய புன்னை கிழான்‌ பு... 
தெந்பாற்கெல்லை பெருவழி 
க்கு வடக்கு மேல்பாற்கெல்லை 
ஒட்டை கிழான்பட்டிக்கு கிழ 
க்கு வடபாற்கெல்லை அஜ்ஜ 
நபொ.,க,த்திற்கு தெக்கு கிழ்‌ 

15, பாற்கெல்லை கிராம பொழி* 

14. க்கு மேற்கு இந்நாற்பால்‌ 

15. மயு... அகப்பட்ட நில 

16. ம்‌ உண்ணிலம்மொழிவின்றி 

பத வானுடைய... ப்பக்க... 

18. இவ்வூர்‌ இர 

19. ௧... தா 

20. ...கு “தய 

21. யா. நிர்‌ 

22 கவை...ளி...ன்று 

23. ம..க...வி 


மவ உர pw 


வெக. வெடி ஷ்‌ 
நக இ 


16 ்‌ 
ஆவணம்‌ 20, 2009 


24, 


25. 


26 
el. 


26. 


29. 
14: 2 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 20, 2009 


“ஸை £...ல்‌ ௨... 

ன்‌ இதே.வ.கு யாண்டு ய 

உ ஆவது ஓமாந்தூர்‌ நாட்டு 
மமஹாதே.வர்க்கு. .. 

மில்‌ விட்‌... 

. வீற்றி... 


: தருப்புள்ளீசுரமுடையார்‌ கோயில்‌, கருவறை வடக்கு அதிட்‌.டானம்‌, 


முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


: சடையவர்மன்‌ சுந்தரபாண்டி யன்‌, யா, 8. 


: நிலக்கொடை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோற்சட பன்மரான திரிபுவன சக்கரவத்திகள்‌ 
எம்மண்டலமுங்‌ கொண்டருளிய ஸ்ரீசுந்தர பாண்டிய 
தேவற்க்கு யாண்டு ௮ தை மாதத்து ஒருநாள்‌ வாயலூர்‌ 
ஊரவரோம்‌ எங்களில்‌ இசைந்தபடி உடையார்‌ 
திருப்பிலவாயிலுடைய நாயனார்‌ உடையார்‌ 
ஸ்ரீகயிலாயமுடைய நாயனார்‌ 

உடையார்‌ வட திருச்சிற்றம்பலமுடைய நாயனார்‌ 
இன்னாயன்மார்‌ திருநாமத்துக்காணியான நத்தமுங்‌ 
கொல்லையும்‌ நீர்நிலமும்‌ பெருமாள்‌ ஸ்ரீவைகுந்தத்‌ 
தெம்பெருமான்‌ திருநாமத்துக்காணியான நத்தமுங்‌ 
கொல்லையும்‌ நிர்நிலமும்‌ விலைகொண்டோம்‌ 
ஒற்றிபிடித்தோமென்னாதே 

பற்றிக்கொடுநின்றார்‌ நின்றபடியெ விட்டோம்‌ இன்நிலங்கள்‌ 
விலைகொள்ளுதல்‌ ஒற்றிவைத்தல்‌ செய்யக்கடவோமல்ல 
வாகவும்‌ இப்படி ஒழியச்‌ செய்தாருண்டாகில்‌ 
சிவத்துரோக.மும்‌ இராசத்‌ துரோக_மும்‌ 
இனத்துரோகி,களுமாகக்‌ கடவோம்‌ வாயலூர்‌ ஊரவரோம்‌ 
இப்படிக்கு இவை 

ஊர்க்குச்‌ சமைந்து செங்குலங்‌ கிழான்‌ எழுத்து இவை 
ஊர்க்கணக்கு ஐயங்கொண்ட வேளான்‌ எழுத்து ஸ்ரீ நன்திசுர 
தேவரான நூலொதியர்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
நத்தத்தில்‌ உடையார்‌ திருப்பிலாவாயிலுடையார்க்கு விட்ட 
நிலம்‌ குழி கயரு 


14: 3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்து : 


: வாயலூர்‌, திருப்புன்ளீசுர முடையார்‌ கோயில்‌, மகாமண்டபம்‌, 


தெற்கு அதிட்டானம்‌, முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


- சம்புவராயர்‌, இராசநாராயணச்‌ சம்புவராயர்‌, யா. 9. 


கோயிலில்‌ இருப்பணி செய்தவர்க்குத்‌ தரும்‌ உரிமை பற்றிக்‌ 
கூறுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ சகலலோகச்‌ சக்கரவத்தி இராசநாராயணன்‌ 
சம்புராயர்க்கு யாண்டு 9 கார்த்தியை மாதம்‌ வாயலூரான 
செனனாதநல்லூர்‌ உடையார்‌ திருப்பிலவாயலுடைய 
நாயனார்‌ திருக்கோயிலுக்குத்‌ திருமேனி நாயன்மார்‌ 
துலுக்கர்‌ நாளிலே செறும்பிழைத்தபடியாலே பின்பு 
நாயன்மாரை ஏறி அருளப்‌ பண்‌) 


ண இன்னாயனார்க்கு முதல்‌ இல்லாதபடியாலே 
நாயன்மாரை எறிஅருளப்‌ பண்ணினவர்கள்‌ பெறும்‌ 
சுவந்தரமும்‌ முதல்மையும்‌ நிச்சயித்தபடி சி ருத்திர சிர்‌ 
மாயேசுரரும்‌ ஊர்முதலிகளும்‌ தானத்தாரும்‌ 
கைக்கோளரும்‌ தேவரடியாரும்‌ ஆக இருந்து 
நிற்சயித்தபடி நாயகரை எறிஅருளப்‌ பண்ணின கா 
யா முன்‌ 2 ஓடுக்கும்‌ பட்டும்‌ பெறக்கடவராகவும்‌ 
முதலியாரை எறிஅருளப்‌ பண்ணின வில்லவதரையர்‌ 
இரண்டாம்‌ ஒடுக்கும்‌ பட்டும்‌ பெறக்கடவ(ராகவு(ம்‌) 
முதலியார்‌ நாச்சியாரை எறிஅருளப்பண்ணின 
விசையராயர்‌ மூன்றாம்‌ ஒடுக்கும்‌ பட்டும்‌ 
பெறக்கடவராகவும்‌ திருவிச(ய/நாச்சியாரை 
ஏறிஅருளப்பண்ணின முனையதரையந் 

நான்கா) 


ம்‌ ஒடுக்கும்‌ பட்டும்‌) பெறக்கடவராகவும்‌ 
திருக்காரொளிப்‌ பிள்ளையாரை ஏறிஅருஎப்பண்ணின 
வில்லவதரையர்‌ சொக்க நாயனார்‌ ஒடுக்கு மூன்னே 
பெறக்‌ கடவராகவும்‌ சம்பந்த நாயனாரை 
ஏறிஅருளப்பண்ணின விசையிராயர்‌ இரண்டாம்‌(ம்‌) 
ஒடுக்குப்‌ பெறக்கடவரா(கிவும்‌ மடைவிளாகத்தில்‌ உள்ள 
சுகந்தரமும்‌ முன்‌ எழுத்தும்‌... 


ஆவணம்‌ 20, 2009 


14:4 


இடம்‌ : 


காலம்‌ 


செய்து : 


புள்ளலூர்‌, காஞ்சிபுரம்‌ வட்டம்‌, காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ 
கைலாசநாதர்‌ கோயில்‌, அம்மன்‌ கோயில்‌ அதிட்டானம்‌. 


: முதலாம்‌ பராந்தகன்‌, ஆட்சியாண்டு 34, கி.பி. 941. 


திருவிளக்குக்‌ கொடை. (மைய அரசின்‌ தொல்லியல்‌ துறை 1923 இல்‌ 
14 கல்வெட்டுக்களைப்‌ படியெடுத்துள்ளது. (44-57/1923) இவற்றுள்‌ 
சில புள்ளலூர்ப்‌ பெருமாள்‌ கோவிலைச்‌ சேர்ந்தவை. தென்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டுக்கள்‌ தொகுதி 13இல்‌ சில வெளியிடப்‌ 
பட்டுள்ளன. எனினும்‌ முதலாம்‌ பராந்தகனின்‌ 34ஆம்‌ 
ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்த கல்வெட்டொன்று படியெடுக்கப்படாமல்‌ 
விடுபட்டுப்‌ போயுள்ளது. பெருமாள்‌ கோயிலைச்‌ சேர்ந்தது 
இக்கல்வெட்டு). 


ஸ்வஸ்திஸ்ரீ மதிரைகொண்ட கோபரகேசரி பன்மற்க்கு யாண்டு 
முப்பத்துநாலாவது இவ்வாண்டு நம்பிராட்டியார்‌ செய்ய புவநச்‌,ய 
ஸ்ரீ மணியார்‌ எயிற்கோட்டத்து புல்வேளுர்‌. நின்றருளின ஸ்ரீ... 

பபதின்கழஞ்சாலும்‌ வந்த பொலிசை நிசதம்‌ உழக்கெண்ணை 
எரிபதாகவும்‌ இது தமம்‌ ரக்ஷித்தார்‌... செய்த பலந்‌ பெறுவதாகவும்‌ 
இது வியக்கந்‌ நிராற்‌ கை 

வ்வூ ப்பெருமக்கள்‌ சந்திராதித்தவரைக்கு எரிப்பதாகக்‌ குடுத்த பொன்‌ 
புல... வனச்‌,ய ஸ்ரீ மணியாராகிய புல்வேளுர்‌ திரு...ப்‌ பெருமாள்‌ 
கணக்கு 

ஞ்சிற்கு இவ்வூரொம்‌ விரெத,ம்‌ வாகொளம்‌(?) ஸ்ரீ கோயில்‌ கணக்கர்‌ 


ஆவணம்‌ 20, 2009 19 


15. மடைக்கல்வெட்டுகள்‌ 


இடம்‌ 


காலம்‌ 


சி.வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 
வீ.ஆர்‌. மங்கையர்க்கரசி, விழுப்புரம்‌ 


- விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருக்கோவிலூர்‌ வட்டம்‌, திருக்கோவிலூர்‌, 


சித்தேரி, பஞ்சனாம்பாறை. பெண்ணாற்றங்கரை தென்புறம்‌ 
வயல்வெளியில்‌ உள்ள சித்தேரி பஞ்சனாம்‌ பாறை. 


: சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 18. 


செய்த : திருக்கோவிலூரில்‌ அமைந்துள்ள உலகளந்த பெருமாளாக 


wowox~Non p> WNT 


காலம்‌ 


20 


திருவிடைக்கழி திருவிக்கிர பெருமான்‌ திருக்குளத்துக்கு நீர்வரவும்‌, 
நிலங்களுக்கு நீர்பாச்ச இவ்வூரில்‌ ஏரி ஒன்றை வெட்டி, மதகையும்‌ 
(தூம்பு) அமைத்திருக்கிறார்கள்‌. இவ்வமைப்பு ஏற்படுத்தியவன்‌ 823 
ஆண்டுகளுக்கு முன்‌ இருவரங்கத்தில்‌ பெரிய கோயிலையும்‌, 
மாளிகையையும்‌ எடுப்பித்தவனான மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ 
தலைமை அதிகாரியுமாவான்‌. இவ்வதிகாரியே "உலகமுண்ட 
பெருமாளான அகளங்கப்பிரம்மாராயன்‌ ஆவான்‌. இவனே 
இவ்வேரியும்‌, இருவரங்க பெருமானின்‌ பெரிய கோயிலையும்‌, 
மானினகயையும்‌ எடுப்பித்தவன்‌ என்பதை இக்கல்வெட்டு மூலம்‌ 
அறியமுடிகின்றது. 

ஸ்‌ வஸ்‌ தி ஸ்ரீ திரிபுவனச்சக்‌ 

கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்து 

ங்க சோழ தேவர்க்கு யாண்டு 

யஅ வது திருக்கோவ 

லூர்‌ திருவிடைக்கழி எம்பெருமான்‌ 

திருவிடையாட்டத்துக்கு நீர்‌ பா 

ய இவ்வேரியும்‌ வெட்டித்‌ தூம்பு 

ம்‌ இடுவித்தான்‌ திருவரங்கம்‌ பெரிய 

கோயிற்‌ பெரிய மாளிகை செய்த 


உலகமுண்ட பெருமாளான அகளங்‌ 
கப்‌ பிரம்ம மாராயன்‌ 


: விழுப்புரம்‌, கள்ளக்குறிச்சி, சிறுவங்கூர்‌, ஏரியின்‌ மதகு. 
: சோழர்‌, மூன்றாம்‌ இராசராசன்‌, யா. 5. 


ஆவணம்‌ 20, 2009 


செய்து 


மனக 


12: 2 


காலம்‌ 


செய்தி 


: இறுவங்கூர்‌. இவ்வூர்‌ ஏரியை களஆய்வு செய்த போது தும்பில்‌ 


சோழர்‌ காலத்திய தமிழ்‌ கல்வெட்டு கண்ட நியப்பட்‌.ட_து. மூன்றாம்‌ 
ஸ்ரீராஜராஜன்‌ காலத்து சகாயன்‌ உதையன்‌ ஆன விக்கிரம 
சோழமலையகுலராயன்‌ என்பவன்‌. இவ்வூரில்‌ ஏரி அமைத்து 
தூம்பும்‌ அமைத்தாக இக்கல்லெட்டு கூறுகிறது 


ஸ்வஸ்தி 6. உதையன்‌ 
ஸ்ரீ இரா-இரா 7. ஆன விக்‌ 
தேவற்‌ யாண்‌ 8. கிரம சோ 
டு ௬ ஆவது 9 மழராயன்‌ செ 
சகாயன்‌ 10, ய்த தூம்பு 


: விழுப்புரம்‌, விழுப்புரம்‌ வட்டம்‌, ஏரித்தூம்பு, செஞ்சி, துரிஞ்சம்‌ 


பூண்டி. 


: சம்புவராயர்‌ வம்சம்‌. இ.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு. 


: இக்கல்வெட்டு உள்ள கல்தூணில்‌, ஊன்றப்பட்ட கத்தியின்‌ முன்‌ 


காளை ஒன்று நிற்பதை வைத்தே இவ்விலச்சினை சம்புவராயர்‌ 
களுக்கு உரியது என திட்டவட்டமாக அறியமுடிகின்றது. 
இக்கல்வெட்டு பெரும்பற்றபுலியூரைச்‌ சார்ந்த ஆதித்ததேவர்‌ மகன்‌ 
தச்சன்‌ அருப்பாள தேவன்‌ பாசனக்‌ குளத்தின்‌ மதகு அமைத்தான்‌ 


எனத்‌ தெரிவிக்றெது. 


பெரும்‌ பற்ற புலியூர்‌ 4. அருளப்பாள தேவ 
எ வரில்‌ ஆதித்த தே 5. ன்‌ தன்மம்‌ 
வர்‌ மகன்‌... தச்சன்‌ 6. மதகு உ 


21 


ஆவணம்‌ 20, 2009 





16. விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ 
புதிய கல்வெட்டுகள்‌ 


கோ.விசயவேணுகோபால்‌, புதுச்சேரி 
நா.பாபு (எ) இராமசாமி, புதுச்சேரி 
கோ.இரவிந்திரன்‌, புதுச்சேரி 


இடம்‌ : சேஷேகனூர்‌, விழுப்புரம்‌ வட்டம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌, இவ்வூர்க்‌ 
காலனிக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ உள்ள வாழைத்தோப்பில்‌ நீர்த்‌ 
தேக்கத்‌ தொட்டியின்‌ கழே நடப்ப்ட்டுள்ள பலகைக்‌ கல்‌. 

காலம்‌ : முதலாம்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌, ஆட்சியாண்டு 4, இ.பி. 
1257. 

செய்தி : இடங்கைக்‌ குழு, பதினெட்டுப்‌ பட்டடையார்‌ பற்றிய முக்கியமான 

கல்வெட்டு. சகடைப்பட்டில்‌ வந்து குடியேறிய பலபட்டடையார்‌ 

(தச்சர்‌ முதலான கைவினைஞர்‌) செலுத்த வேண்டிய வரிகளை 

நிச்சயம்‌ செய்து ஆணையிட்டுள்ள அரசன்‌ இவ்வூரில்‌ வாழும்‌ 

இடங்கைத்‌ தளத்தார்‌. பலபட்டடையாரிடமிருந்து ஒரு காசும்‌ 

வாங்கக்கூடப தெனவும்‌ ஆணையிட்டுள்ளான்‌. கோவிலுக்குத்‌ 

திருப்பணிக்கு உடலாக வழங்கப்பட்ட திருமடை விளாகத்தினை 

இடங்கைத்‌ தளத்து உட்பிரிவினரான கொடியார்க்கும்‌ மக்கள்‌ 

சிறப்பாக்கும்‌ சூரதளமாக மாற்றி இறையிலியாகத்‌ தந்து அரசன்‌ 

ஆணையிட்டிருப்பது மற்றொரு முக்கியச்‌ செய்தி. 

முன்பக்கம்‌ 

ஸவஸ்திஸ்ரீ 

விரபாண்டிய 

தேவர்க்கு யாண்‌ 

டு, தண்டுறை சக- 

டைப்பட்டில்‌ உடையார்‌) 

வடுகநாதிசுர முடை 

ய நரயனார்‌ கோயில்‌ திரூமடை 

விளாகம்‌.. டையமுனை... 

சித்திரை மாதம்‌ முதல்‌ 

10 குடியேறும்‌ பதினெட்டுப்‌ பட்‌- 

11 டடையார்களும்‌ இறைகொள்‌- 

12 எ நிச்சயித்தபடி ஏறின நாள்‌ முத- 

13. ல்‌ முன்று மாதம்‌ கடமையிறுக்‌ 


ல்‌ ஐவ. ரூ ஸூ. ௬ வெரல 25 


ன்‌ ஆவணம்‌ 20, 2009 


23. 
24. 
25: 
26. 


21 


28. 


29 


30. 


31. 


52. 
35 
லத்‌, 


35> 


36. 


57 


38. 


1: உன்‌ 


(இட..ம்‌ 


காலம்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


கவும்‌ பூ(ரிவ மாதம்‌ பேர்‌ ஒன்றுக்‌ 
கு மாதம்‌ ஒன்றுக்கு ஆரைக்கா- 

ற்‌ பணம்‌ கொள்ளவும்‌ பின்பு ம 
தத்துக்‌(கு) காற்பணம்‌ கொள்ளவு 
ம்‌ வாசல்வரி ஏறின ஆண்டு அன 
ரைப்பணம கொள்ளவும்‌ பின்பு 
ஆண்டு ஒன்றுக்கு ஒரு பணம்‌ கொ 
ள்ளவும்‌ சொல்லித்து இது தப்பில்‌ 
செழியகங்கனல்லூர்க்‌ கற்படி: 
பின்பக்கம்‌ 

அருளிச்செயல்‌ இடங்கைத்‌ 
தளத்துக்குள்‌ கொடியார்க்கும்‌ 
மக்கள்‌ சிறப்பாக்கும்‌ தண்டுறை 
சகடைப்பட்டில்‌ உடையார்‌ 
வடுகநாதிசுரமுடைய நாயனார்‌ 
க்குத்‌ திருப்பணிக்கு உடலாக இ 
ட்ட திருமடை விளாகஞ்‌ சூர தள 
மாகவும்‌ இறையிலியாகவும்‌ வி 
ட்டோம்‌ இவ்வூரில்‌ இடங்கைத்‌ 
தளத்தில்‌ உள்ளார்‌ ஒரு காசுங்‌ 
கொள்ளாதொழிவது கொள்ளில்‌ 
இடங்கைக்குந்‌ தப்பராக செழி 
யகங்கநல்லூர்க்‌ கற்படியா 

கக்‌ கடவர்கள்‌ இவை கண்டிய தே. 
வன்‌ எழுத்து இவை சூர கொடியா 
ர்‌ எழுத்து இவை மக்கள்‌ சிறி..... 


: எலவானாசூர்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌, ஊர்ச்‌ சிவன்கோயில்‌ முன்பு 


தோண்டியதில்‌ திடைத்த இரு பலகைக்‌ கற்கள்‌. 


: இ.பி.16-17 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்து : 


கல்வெட்டில்‌ இராசநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ எனக்‌ 
குறிப்பிடப்படுவதால்‌ இக்கோயில்‌ சம்புவராயர்‌ காலத்தியதாகலாம்‌. 
இவ்வூரில்‌ ஓட்டைக்குளம்‌ பகுதியில்‌ காணப்படும்‌ பாறையின்‌ மீது 
காணப்படும்‌ (ஏற்கனவே வெளியிட ப்பட்ட) விக்கிரம சோழன்‌ 
கல்வெட்டில்‌ இராஜநாராயண விண்ணகராழ்வார்‌ கோயிலொன்று 


குறிப்பிடப்‌ படுகிறது. 


23 


24 


௬ 0 09 எ 


ர 


11. 


முதல்‌ கல்‌ 

சுபானு வருஷம்‌... ௨ இறைவானாசூர்‌ 
இராசநாராயணப்‌ பெருமாள்‌ ஸ்ரீகோயில்‌ 
பண்டாரத்தரான ஸ்ரீ திருச்சுரவி சடையக்‌ 
கோனாற்கு சிலாசாதனப்‌ பட்டயம்‌ குடுத்தபடி 
கோயில்‌ திருச்சுரவி மாடு மேய்க்கிற 
இலக்கைக்கு திருமலை பட்டர்‌ தாங்‌ 
இரண்டாம்‌ கல்‌ 

கலும்‌ அதுக்கு சேந்த கெல்லையும்‌ இ 
லக்கைக்கு சிலவாக சந்திறாதிதியவரைக்‌ 

கும்‌ அனுபவித்துக்‌ கொள்ளக்‌ கடவராகவும்‌ 
இதுக்கு அகுதம்‌ பண்ணினவர்கள்‌ கெங்கைக்‌ 
கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்ற பாவத்‌... 


ஆவணம்‌ 20, 2009 


17. முனியூர்‌ கல்வெட்டு 


பா.ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 


க.சண்முகம்‌, தஞ்சாவூர்‌ 


இடம்‌ : திருவாரூர்‌ மாவட்டம்‌, வலங்கைமான்‌ வட்டம்‌, அரித்துவார மங்கலம்‌ 
அவனிவநல்லூருக்கு மேற்கு 2 கி.மீ. தொலைவிலுள்ள முனியூர்‌ 
கிராமம்‌ ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர்‌ கோயில்‌ தனிகல்‌. 


காலம்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா. 26 (கி.பி. 1243). 


செய்தி : கோயில்‌ திருப்பணிக்காகத்‌ தோண்டியபோது வெளிப்பட்ட கல்‌. 
ஐந்தடி. நீளம்‌ கொண்ட இக்கல்லில்‌ ஐந்து வரிகளில்‌ கல்வெட்டுப்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. இதன்‌ ஒரு பகுதி காணப்படவில்லை. 350 
குழி (மும்மாவரை - 31% மா) நிலம்‌ இக்கோயிலுக்கு இறையிலியாக 
வழங்கப்பட்டுள்ளமை இதில்‌ ஆவணப்படுத்தப்பட்‌ டுள்ளது. 
சோழப்‌ பேரரசுநிலை குன்றிய பிறகும்கூட அதன்‌ ஆட்சியாளர்கள்‌ 
சைவக்‌ கோயில்களுக்குப்‌ பெரும்‌ அறக்கொடைகளைத்‌ தொடர்ந்து 
வழங்கி வந்துள்ளனர்‌ என்பதற்கு இதனைச்‌ சான்றாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவர்க்கு யாண்டு 
25 இதினெதிராமாண்டு... 

2. ஊர்‌ பொதுவாய்க்கிடந்த இறையிலி நத்தத்து இவ்வூர்‌ உடையார்‌ 
திருவகத்தீஸ்வரமுடையார்க்கு இன்நத்தத்துக்குத்த... 

3. ஊர்ப்பொது நிலமாய்குடுத்த குழி 35னொல்‌ நிலம்‌ 3% மா இனிலமும்‌ 
மாவரையுமிக்லக்‌.கு காணியுமிறையிலியுமாகக்‌ குடுத்‌[ தோ] ... 

4. குடுக்கக்கடவோமாக சம்மதித்து காணியுமிறையிலியுமாகக்‌ 
குடுத்தோமிவ்வூரார்வூரோம்‌ பணியால்‌ ஊர்கணக்[கு] .. . 

5. ஆறுமுகமழகிய பெருமாள்‌ ஷம்ஜராயானமைக்கு 
மாமதினுடையானழகியமுடி எழுத்து இது மரையே.... 


ஆவணம்‌ 20, 2009 25 





18. கர்நாடக மாநிலத்தில்‌ 
புதிய கல்வெட்டுகள்‌ 
கோ.விசயவேணுகோபால்‌, புதுச்சேரி 


நா.பாபு (௭ இராமசாமி, புதுச்சேரி 
கோ.இரவீந்திரன்‌, புதுச்சேரி 


இடம்‌ :முடியனூரர்‌, முள்பாகில்‌ வட்டம்‌, கோலார்‌ மாவட்டம்‌. 
இலட்‌.சுமிநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌, மண்டபம்‌ உத்தரத்தில்‌. 


செய்தி : தூண்‌, போதிகை எடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


ய்யன்‌ மகன்‌ எடுத்தகை அழகியார்‌ அ 
ழகப்பெருமாள்‌ திருமண்தபத்தில்‌ 
தூணாலும்‌ போதிகை நாலும்‌ நடுவிலுத்திரமிரண்டுமிவர்‌ த4ம்மம்‌ 


தத ர ட்கள்‌ 


18 : 
இடம்‌ : ஊர்‌ நடுவில்‌ பதிக்கப்பட்டுள்ள பலகைக்‌ கற்கள்‌. 
செய்இ : பிடாரி அம்மன்‌ பற்றிய குறிப்பு உள்ளது. 
கல்‌ 1 
1 கம்‌ 
2. ஸ்ர....ஸ்ரீ ப, -தே.வி 
க்கு பிடாரி... வராகிய... க்கும்‌ 
ட. யாக... .தியா 
முததம முரவய.... மும்மை 


குல்கடகு்க்சகு சரட்‌ 


ருண்டாகிலும்‌ கங்க க டை... 
பசுவி-கொன்றான்‌ பாவத்திய... 


ற கர 


26 ட 
ஆவணம்‌ 20, 2009 


19. தாழ்பரிகம்‌ பலகைக்‌ கல்வெட்டு 


பெ.சுதாகர்‌, தஞ்சாவூர்‌ 
எஸ்‌.கே.மணி, கள்ளக்குறிச்சி 


இடம்‌ :கள்ளக்குறிச்சி வட்டம்‌, தாழ்பரிகம்‌, மாரியம்மன்‌ கோயில்‌. 

காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி : இக்கல்வெட்டில்‌ தாமப்பாடி என்ற நாட்டு பிரிவில்‌ உள்ள சிங்கப்‌ 
பேரிளமை நல்லூரைச்‌ சார்ந்த ஓலோ விடங்கடன்‌ கருணாகரன்‌ 


என்பவர்‌ திருவையோத்தி எனும்‌ சுவாமிக்கு வீரசோலையுூரில்‌ 
பெரிய ஏரியினை வெட்டு வித்ததைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ தாம 7. நான திருவையோ 
2. ப பாடியான நர- 8 த்தி மயிலாட்டி 

3. சிங்கப்‌ பேரிள- 9  வெட்டுவிச்ச 

4. மை நல்லூரில்‌ 10. வீர சோலை 

5  ஒலோ விடங்கன்‌ 11 யூர்‌ நேர... 

6. கருணாகர.. 12. சீலகப்‌ பேரேரி. 


ஆவணம்‌ 20, 2009 27 






இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


oo Nome 


10 


28 





20. பள்ளிடையன்பட்டி 
பொம்மி நாயக்கர்‌ கல்வெட்டு 


மா.அருண்மொழி, ஆர்க்காடு 
ப.வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌ 


: வேலூர்‌ மாவட்டம்‌, வேலூர்‌ வட்டம்‌, பள்ளிடையன்பட்டி என்னும்‌ 


ஊரில்‌, கங்கையம்மன்‌ கோயிலுக்குப்‌ பக்கத்தில்‌ கற்பலகையிலுள்ள 
கல்வெட்டு. 


: ஸ்ரீரங்கதேவ மகாராயர்‌, கி.பி. 1575. 


பொம்மி நாயக்கர்‌, ஸ்ரீரங்க தேவ மகாராயருக்கு கிருஷ்ணப்ப 
நாயக்கர்‌ மூலமாக, ஒரு கோயிலுக்குக்‌ கொடை. பெற விண்ணப்பஞ்‌ 
செய்தது, 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாம 
ண்டலேஸ்வரர்‌ ஸ்ரீர 

ங்க தேவ மஹாராயர்‌ 
ப்ரிதிவி ராஜியம்‌ பண்‌ 

ணி அருளா நின்ற சகா 

ப்தம்‌ 1497 ந்‌ 

மேல்‌ செல்லா நின்ற 

யுவ சம்சவரத்து மக 

ர நாயற்று கிருஷ்ண பஷத்து 
திரோதேசி புதவாரத்த 

னாள்‌ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ 
அய்யன்‌ பாதத்திலே ே 
வலூர்‌ சின்னபொம்ம 
நாயக்கர்‌ விண்ணப்ப 

ஞ்‌ செய்கையிலே கிருஷ்ணப்‌ 
ப நாயககர்‌ அய்யன்‌ ஸ்ரீ 

ரங்க தேவ மகாராயர்‌ 
பாதத்திலே விண்ணப்‌ 

பஞ்‌ செய்கையில்‌ 


நசரக 


. ரகண்டீசு.. . 


ங்கர வை..... கல்வெட்டு சிதைந்துள்ளது) 


ஆவணம்‌ 20, 2009 


21. உத்திரமேரூர்‌ கல்வெட்டு 





து.தயாளன்‌, சென்னை 


இடம்‌ ; கைலாசநாதர்‌ கோயில்‌, தெற்குப்புற ஜகதிப்பை 


காலம்‌ :கோ இராஜகேசரி (முதலாம்‌ ஆதித்தசோழன்‌) தி.பி. ஒன்பதாம்‌ 
“நூற்றாண்டு, 
செய்தி : பெண்‌ ஒருத்தி விளக்கு ஒன்று எரிப்பதற்கு அளித்த கொடை. பற்றி 
இக்கல்வெட்டு கூறுகிறது. இந்நிலை விளக்கு கொடை யை ஏற்று 
நடத்தியவர்கள்‌ இவ்வூர்‌ தோட்டவாரியப்‌ பெருமக்கள்‌ என்று 
கல்வெட்டு கூறுகிறது. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ கோவி ராஜகேசரி பம்மர்க்கு யாண்டு... 
தோட்ட வாரியப்‌ பெருமக்கள்‌ எழுத்து தெற்கில்‌ அங்காடி 
தேவந்தை தேவந(ளைனள்‌! ஓலையாவதின்‌ முகப்பெ 
பிரம்ஹீச்சுவரத்து பெரியதளி மஹாதேவர்க்கு வைத்த 
நிலைவிளக்கொன்றுக்கும்‌ இவள்‌ ளில்லையா 

2, ள்‌ பிறகு இவன்‌ மகன்‌. ஆதித்தன்‌ பக்கல்‌ இவள்‌ 
னிலை விளக்குக்கு எண்பலம்‌ நிறை ஒன்பதி 
கழஞ்சு பொன்கொண்டு இவ்விளக்கு சந்திராதித்ய 
ருள்ள£வும்‌) முட்டாமை தோட்டவாரிய பெருமக்களெொிமே 
நிசதி உழக்கெண்ணை படி நடையாமேல்‌ பொன 


ஆவணம்‌ 20, 2009 29 


உத 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


2223 


இடம்‌ 


காலம்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


: மேற்படி. கோயிலின்‌ மேற்குச்‌ சுவர்‌. 
: 17 ஆம்‌ நூற்றாண்டு. 
: ஸ்ரீ கிருஷ்ணப்ப நாயக்கரின்‌ கீழ்‌ காரியகர்த்தராக விளங்கிய நல்ல 


பொம்மு நாயக்கரும்‌ உத்தரமேரூர்‌ மகாசபையும்‌ இணைந்து 
தேவக்காபுரம்‌ என்ற இடத்தில்‌ இருந்த ஈசான சிவாசாரியார்‌ 
சேபாதநியன மடத்திற்குச்‌ சொந்தமான உப்பாயத்தில்‌ இருந்து 
வருகிற எருதுப்‌ பொதிகளின்‌ மீது வரூலிக்கின்ற உள்ளாயம்‌ 
படைவீடு இராஜ்ஜியம்‌ வசூலிக்கின்ற பேராயம்‌ ஆகியவற்றை நீக்கி 
ஸ்ரீ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ தன்மமாகத்‌ தருகின்றனர்‌. ஈசான 
சிவாசாரியார்‌ மடம்‌ என்பது முதலாம்‌ இராஜேந்திரன்‌ குலகுருவாக 
விளங்கிய ஈசானசிவ பண்டிதர்‌ பெயரில்‌ அமைந்துள்ளமை இங்கு 
குறிப்பிடத்தக்கது. இக்கோயிலில்‌ உள்ள பிற 5 கல்வெட்டுகளும்‌ 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ காலத்தைச்‌ சார்ந்தவை. இம்மடம்‌ 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ காலத்தில்‌ நிறுவப்பட்ட மடமாக 
இருக்கலாம்‌. ஈசான சிவாச்சாரியார்‌ விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ 
உள்ள எசாலம்‌ கோவிலைக்‌ கட்டி யவர்‌ ஆவார்‌. 


விறோதிகிறு வருஷத்துக்கு செல்லும்‌ பரிதாப, வருஷம்‌ வைகாசி யஉ 
உ ஸ்ரீ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ காரியதுக்கு கற்தறாந நல்லம்ம 
பொம்மு நாயக்கரு உத்தரமேரூர்‌ மகாசபையும்‌ தேவக்காபுரம்‌ 
யிசான சிவாசாரிய சேபாதநியன மடத்துக்கு தன்ம சாசநம்‌ 
பண்ணிக்‌... தம்மிட... மடத்து... அளத்தில்‌ உப்பெடுத்து வருகிற 
எருது பன்னிரண்டும்‌ உத்தரன்மேருர்‌ உள்ளாயம்‌ படைவீடு 
பேராயம்‌ மட தன்மம்‌ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ தன்ம மாக யிந்த 
ஆய சுங்கம்‌ 

வேண்டாமென்று கட்டளையிட்டு யிப்படி சம்மத்திது தம்ம சாசநம்‌ 
பண்ணிக்கொடுத்தோம்‌ யிசாந சிவாசாரியார்‌ மடத்துக்கு 
நல்லம்பொமு நாயக்கரும்‌ உத்தரமேருர்‌ மகாசபையும்‌ யிது 
இயாதொருவர்‌ தோஷம்‌ பண்ணிந்துண்டானால்‌ கெங்கைகரையில்‌ 
காறாம்‌ பசுவை கொன்ற தோஷத்திலெ (போகக்‌ கடைவறாகவும்‌ 
யிந்த தன்ம சாசநம்‌ பண்ணமைக்கு சபையால்‌ ஊர்க்கணக்கு 
யிறாக்குத்தப்‌ பெருமாள்‌ எழுத்து. 


: புத்திரன்காட்டை செய்யூர்‌ வட்டம்‌, காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ சிவன்‌ 


கோவில்‌ கருவறை தெதற்குச்‌ சுவர்‌. 


: முதலாம்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 10. 


செய்து : 


புத்தனூர்‌ கோட்டையில்‌ உள்ள இருவகத்தீஸ்வரர்‌ கோயிலின்‌ 
மாடக்குழியில்‌ வைக்கப்பட்டுள்ள அம்மன்‌ துர்க்கா 


31 


32 


அ த தப வ து பது 


கக்‌ ண்‌ 
_ வு 


பரமேஸ்வரிக்குப்‌ பூசைக்கும்‌ அமுதுபடிக்கும்‌ நன்செய்‌ கால்‌ வேலி 
புன்செய்‌ கால்‌ வேலி நிலம்‌ கொடையாக அளிக்கப்பட்ட செய்தி, 
மேற்குறித்த நிலங்கள்‌ முன்பு கைக்கோளருக்கு உரியதாக இருந்து 
தக்க வரிகள்‌ கட்டப்பட்டு கோயில்‌ தானத்தார்‌ மூலம்‌ கோயிலுக்கு 
இறையிலியாக அளிக்கப்பட்டுள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ [|] கோமாறு [பன்மரான திரி] 
பவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பா- 
ண்டிய தேவற்கு யாண்டு ய வதுக்‌ [கெதி]- 
ர்‌ எதிரிரண்டாவது புத்தனூர்க்‌ கோட்டைப்‌- 
பற்று நாட்டாரோம்‌ புத்தனூர்க்‌ கோ- 
ட்டையில்‌ உடையார்‌ திருவகத்திசுரமு- 
டைய நாயனார்‌ கோயில்த்‌ தானத்தார்‌ 

க்கு இக்கோயில்த்‌ தேவர்குட்டத்தில்‌ எழு- 
ந்தருளி இருக்கும்‌ துர்க, கா,பரமேஸ்வரி (9] 
மாதக வடிவுடைய நாச்சியார்க்கு பூசை- 
க்கும்‌ அமுதுபடி சாத்துப்படிக்கும திருவி- 
ளக்கும்‌ வற்கம்‌ உட்ப்பட இறையி- 

லியாக விட்ட இவ்வூரில்‌ கைக்கோளார்‌ ப- 
க்கல்‌ சிராமன்‌ கொண்டுடைய காணியி- 

ல்‌ இறைபூண்ட நிலத்தில்‌ நன்செய்‌ நில- 
த்திலே கால்வேலி நிலமும்‌ புன்செ- 

ய்‌ நிலத்திலே கால்‌ வேலி நிலமும்‌ குடி நீ- 
ங்காத்‌ தேவதான முதலடங்க இறை 

இலி ஆக இவ்வாண்டு 


. முதல்‌ நாடற்ற மரியாதி 


கடமை செல்வாக்கு வி- 


. த்துக்‌ கொண்டு பூசை தா- 


நாமுவற நடத்தவும்‌ இப்‌- 


- படி சந்திராதித்தவரை 

. செல்வதாகத்‌ தந்தோம்‌ 

- புத்தனூர்க்கோட்டை- 

. ப்‌ பற்று நாட்டாரொம்‌ 

- இப்படி[க்கு] இவை திரை- 


யன்‌ திருவேகம்பமுடை- 


- யான்‌ எழுத்து இப்படி 


க்கு இவை நல்லாதன்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


32. 
32. 


34 


3, 
36. 


37. 


38. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44. 
45. 


22 : 4 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


மமுவராயன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை நல்லா- 
தன்‌ சேதிராயன்‌ எழு- 
த்து இட்படிக்கு இவை 
கொற்றாத்தன்‌ தென்ன- 
தரையன்‌ எழுத்து 

இவை ஆற்றுழான்‌ 
ஆட்கொண்ட தேவ- 

ன்‌ எழுத்து இவை ஆற்‌- 
றுழான்‌ தென்னவராய- 
ன்‌ [எ] முத்து இவை அருதி- 
யங்‌ கரையன்‌ எழுத்‌- 

து இவை சோழகங் 

கன்‌ எழுத்து [|] 


: காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ செங்கல்பட்டு வட்டம்‌ திருக்கச ஆர்‌ சிவன்‌ 

கோவில்‌. சென்னை திருச்ச தேசிய நெடுஞ்சாலையில்‌ சுங்க 
பெருமாள்‌ கோவிலில்‌ இருந்து இரண்டு கி.மீ. தொலைவில்‌ 
மேற்காக அமைந்துள்ள சிற்றூர்‌. 


: பராந்தக சோழன்‌ (பரகேசரி), யா. 4, கி.பி. 911. 


-இருக்கச்சூர்‌ கோவில்‌ கல்வெட்டுகள்‌ ஏற்கனவே இந்தியத்‌ 
தொல்லியல்‌ பரப்பாய்வுத்‌ துறை கல்வெட்டுப்‌ பிரிவினர்‌ 
வெளியிடுகின்ற தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி 26இல்‌ 
வெளிவந்துள்ளது. இத்தொகுதியில்‌ பதிப்பிக்கப்பட்ட 
சுந்தரசோழன்‌ கல்வெட்டு ஒன்றை ஆய்வுசேய்ய பேராசிரியர்‌ 
எ.சுப்பராயலு அவர்களுடன்‌ சென்ற பொழுது சில புதிய 
கல்வெட்டுகளை இக்கோவிலில்‌ காணமுடிந்தது. அவற்றுள்‌ 
இக்கோவிலின்‌ கிழக்கு மதிற்சுவரை ஓட்டி தனிக்கல்லில்‌ 
வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டு சிறப்பு வாய்ந்தது. இக்கல்வெட்டே 
இக்கோயிலில்‌ காணப்படும்‌ பழமை வாய்ந்த கல்வெட்டாகும்‌. 
இக்கல்வெட்டு சிறிது சிதைந்துள்ளது. கல்லின்‌ பக்கவாட்டிலும்‌ 
தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளது. பிற இரண்டு கல்வெட்டுகள்‌ 
அளவுகோல்‌ கல்வெட்டுகள்‌. 


மீசிங்கிளி நாட்டைச்‌ சார்ந்த நெல்வயல்‌ நாவலுடை.ய முவேந்தப்‌ 
பல்லவரையன்‌ களத்தூர்‌ கோட்டத்தில்‌ உள்ள செங்குன்றநாட்டுக்‌ 
கச்சூர்‌ இறைவனுக்குத்‌ திருவமிர்துக்கு இளமக்கள்‌ எனப்‌ 
பெயரிடப்பட்ட இரண்டுபட்டி நிலத்தை விலை அறுதியிட்டு 
இறையிழுச்சிக்‌ கொடுத்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. மீசிங்கிளி 


ஆவணம்‌ 20, 2009 33 


தத த இடத்‌ அப பண்னு 


22:5 


இடம்‌ 


காலம்‌ 


34 


நாடு தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ இருந்த ஓ ந 
நாடாகும்‌. தற்பொழுது உள்ள திருக்கச்சூர்‌ பராந்தக சோழன்‌ 
காலத்திலும்‌ கச்சூர்‌ என்றே வழங்கப்பட்‌ டுள்ளது. 


[ஸ்வஸ்தி] ஸ்ரீ கோப்‌ [பரகேச] 

ரி பந்மர்க்கு யாண்டு க்‌..... 

த்து களத்தூர்க்‌ கோட்டத்துச்‌ செங்கு- 

ன்ற நாட்டு கச்சூர்‌ திருவாவி கோவில்‌ 
பெருமாளுக்கு மிசிங்கிளி நாட்டு 

நெல்வயல்‌ நாவல்லுடைய 

முவேந்தப்‌ பல்லவரைய நிச- 

த நாள்‌ திருவமிர்துக்கு குளச்செய்‌ இ 

ரண்டாடி மிளமக்கள்‌ பட்டியும்‌ இவ்‌- 

விரண்டு விலை அறுதி கொண்டு வச்சேன்‌ இவ்‌- 
விரண்டு மிறை இழிச்சிக்‌ குடுத்தோமானோம்‌ இ- 
த்‌ தர்மமிறக்குவார்‌ கெங்கை இடை கும- 

ரி யிடை செய்தார்‌ செய்த பா- 

வம்‌ கொள்வார்‌ 


: இக்கல்வெட்டு திருக்கச்சூர்‌ கோவிலின்‌ இரண்டாவது சுற்று 


வளாகத்தில்‌ வட மேற்குச்‌ சுவரில்‌ அமைந்துள்ளது. பிறை, வ ॥. 
நுகத்தடி மற்றும்‌ மீன்‌ சின்னங்கள்‌ பொறிக்கப்பட்டு நீண்ட அளவு 
கோல்‌ ஒன்று வரையப்பட்டு தொடக்கத்தில்‌ ஒரு வரியில்‌ கல்வெட்‌ ட: 
உள்ளது. 


: 13ஆம்‌ நூற்றாண்டு. பாண்டியர்‌ காலம்‌. 


செய்தி : பாண்டியர்‌ காலத்தில்‌ வழக்கத்தில்‌ இருந்த கோல்‌ என எளித ட்‌ 


அறிய முடிகிறது. ஏறக்குறைய 22 அடி நீளமுடையதாக இக்கோல்‌ 
உள்ளது. இதே போன்று பிறிதொரு கோல்‌ இக்கோவிலின்‌ வடக்‌;த 
மண்டபச்‌ சுவரில்‌ காணப்படுகிறது. இங்கும்‌ மீன்‌ சின்னம்‌ 
காணப்படுகிறது. கல்வெட்டு அளவுகோலின்‌ நடுவில்‌ இரண்டு 
வரிகள்‌ எழுதப்பட்டுள்ளன. இக்கோலும்‌ 13 ஆம்‌ 
நூற்றாண்டாகலாம்‌. பிறிதொரு அளவுகோல்‌ இக்கோவிலின்‌ 
திருச்சுற்று மாளிகை இழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது. காளை உருவ 
பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில்‌ கல்வெட்டு எழுத்துப்‌ 
பொறிப்புக்‌ காணப்படவில்லை. இக்கோவிலைப்‌ புதுப்பித்து 1 
கட்டியுள்ளமையால்‌ கல்வெட்டுகள்‌ பல அழிந்தோ அல்லது இடப்‌ 
மாறியும்‌ உள்ளன. 

கண்டர்‌ கண்டன்‌. 3 முூனையதரைய்ன்‌ 
திருமலை தந்தான்‌ ஆன 


ஆவணம்‌ 20, 2009 


23. தஞ்சைக்‌ கோயிலில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 


சு.இராஜவேலு, சென்னை 


23:1 


இடம்‌ : தஞ்னசப்‌ பிரகதீஸ்வரர்‌ கோயிலின்‌ வடக்குத்‌ திருச்சுற்று 
மாளிகையைப்‌ புனரமைக்கும்‌ பணியின்‌ பொழுது சில புதிய 
கல்வெட்டுகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுள்‌ முதலாவது 
கல்வெட்டு இக்கோயிலின்‌ கல்வெட்டுகளை முதன்முதலாக 
வெளியிட்ட ஹுல்ட்ஸ்‌ பெருமகனார்‌ அவர்களால்‌ படி எடுக்க 
முடி யாத நிலையில்‌ முற்றிலும்‌ சிதைந்த தூணில்‌ இருந்துள்ளது. 
சிதைந்த தூணைத்‌ தாங்கிய நிலையில்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டிலேயே 
ஒரு தூணை பக்கவாட்டில்‌ வைத்துக்‌ கல்வெட்டை மறைத்து 
விட்டனர்‌. எனவே இக்கல்வெட்டை இப்பெருமகனார்‌ படி எடுத்து 
வெளியிடவில்லை. இருப்பினும்‌ இக்கல்வெட்டின்‌ முதல்‌ பத்து 
வரிகளை முறைமாறி எடுத்து தென்னிந்தியக்‌ கல்வெட்டு தொகுதி 
இரண்டில்‌ பக்கம்‌ 131இல்‌ அடிக்குறிப்பாக எழுதியுள்ளார்‌. 
தற்பொழுது இக்கல்வெட்டு இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையால்‌ 
முழுதும்‌ சீரமைக்கப்பட்டு முழுமையாக படி எடுக்கப்பட்டது. 
இருப்பினும்‌ சில இடங்களில்‌ கால வெள்ளத்தால்‌ இக்கல்வெட்டு 
ஆங்காங்கே சிதைந்துள்ளது. 


காலம்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌, கி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : முதலாம்‌ இராஜராஜனின்‌ திருமந்திர ஓலை எழுதுகின்ற அருமொழி 
தேவ வளநாட்டு இங்கணாட்டு ராஜகேசரி நல்லூர்‌ கிழவன்‌ 
பெருந்தனம்‌ காறாயில்‌ எடுத்தபாதம்‌ என்பவர்‌ இக்கோவிலில்‌ 
வைத்த செப்புத்‌ திருமேனிகள்‌ குறித்துக்‌ குறிப்பிடும்‌ கல்வெட்டு 
இதுவாகும்‌. இவரது மற்றொரு கல்வெட்டு இக்கோயிலின்‌ கிழக்குத்‌ 
திருச்சுற்று மாளிகையில்‌ காணப்படுகிறது. இக்கல்வெட்டு முதல்‌ 
பகுதி சிதைந்திருந்ததையும்‌ ஹுல்ட்ஸ்‌ தமது பதிப்பில்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றார்‌. 


முதல்‌ பக்கம்‌ 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ : உடையார்‌ 9. ன்‌ காறாயில்‌ எடுத்த பாத- 

2. ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு 10. ம்‌ ஸ்ரீ ராஜராஜீஸ்வ 

3. திருமந்திர ஒலை ௭ 11. ரம்‌ உடையார்‌ கோயில்‌- 

4, முதும்‌ பெருந்தனம்‌ 12. ல்‌ யாண்டு இருபத்தொ 

5. அருமொழிதேவ வள 13. ன்பதாவது வரை எழு 

6. நாட்டு இங்கனாட்டு ராஜ 14. ந்தருளுவித்த செப்புத்‌ 

7. கேஸரி நல்லூர்‌ ராஜ 15. திருமெனி உடையார்‌ கோ 

8. கேஸரி நல்லூர்‌ கிழவ 16. யிலில்‌ முழத்தால்‌ அள 
36 


ஆவணம்‌ 20, 2009 





ஆஅ 


இட.ம்‌ 


38 


-வடக்குத்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ ஒரு சிறு பகுதியின்‌ 


அடிப்பகுதியை முழுவதுமாக சீர்‌ செய்ய தோண்டியபொழுது 
அதிட்டானப்‌ பகுதியின்‌ &ழ்‌ கற்குவியல்களை இட்டு நிரப்பி 
கட்டியுள்ளமை தெரியவந்தது. இக்குவியல்‌ கற்களில்‌ ஒழுங்கற்ற பல 
பாறைக்கற்கள்‌ காணப்பட்டன. இவற்றுள்‌ ஆட்களின்‌ பட்டப்‌ 
பெயர்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கற்கள்‌ திருச்சுற்று 
மாளிகையின்‌ தரைப்பகுதிக்கும்‌ கழே அடித்தளக்‌ கற்களாகப்‌ 
போடப்பட்டிருந்ததால்‌ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை, 
ஓழுங்கற்ற எழுத்தமைதியில்‌ மெல்லிய ஆணி கொண்டு 
இக்கற்களில்‌ எழுத்துகள்‌ றப்பட்டுள்ளன. இவை யாவும்‌ 
இராஜராஜன்‌ படையில்‌ இருந்த வீரர்களின்‌ விருதுப்பெயராகும்‌. 
இத்திருச்சுற்று மாளிகை இராஜராஜனின்‌ படைத்தளபதி 
கிருஷ்ணன்‌ இராமனால்‌ அமைக்கப்பட்டதைக்‌ கல்வெட்டுகள்‌ 
மூலம்‌ அறியலாம்‌. எனவே இத்திருச்சுற்று மாளிகையைத்‌ தமது 
படைவீரர்களின்‌ துணை கொண்டே முழுவதுமாக கிருஷ்ணன்‌ 
இராமன்‌ கட்டியுள்ளார்‌ அவ்வாறு அமைக்கும்‌ பொழுது 
அடித்தளம்‌ அமைக்கக்‌ கொட்டப்படும்‌ ஒழுங்கற்ற கற்களில்‌ 
தங்களது பெயர்களை இவ்வீரர்கள்‌ எழுதியுள்ளனர்‌. இதுவரை 6 
உருண்டைக்‌ கற்கள்‌ விருதுப்‌ பெயர்களுடன்‌ கண்டுபிடிக்கப்பட்டு 
உள்ளன. இச்சுற்று மாளிகையின்‌ பிற பகுதிகளிலும்‌ இது போன்று 
அடித்தளக்‌ கற்கள்‌ கிடைக்க வாய்ப்புகள்‌ உள்ளது. 


கல்லெட்டு - 1 கல்வெட்டு - 2 கல்வெட்டு - 3 
பெருந்தர 1. பெருந்‌ 1. இராஜராஜ இளங்‌ 
ம்‌ ராஜ... 2. தரம்‌ 2. கோ வேள்‌ 
கல்வெட்டு - 4 கல்வெட்டு - 5 கல்வெட்டு - 6 
பெருந்தரம்‌ 1. பெருந்தரம்‌ 1. பெருந்தரம்‌ 


ஆவணம்‌ 20, 2009 





சீ.ஸ்ரீதர்‌, சிதம்பரம்‌ 


இடம்‌ :&ழ்சேவூர்‌ ஏரியிலுள்ள கல்வெட்டு. 

காலம்‌ : சோழர்‌ காலம்‌. 

செய்து : சேக்கிழான்‌ மலையன்‌ தேவனான மாதவராயன்‌ என்பவன்‌ 
தழ்சேவூர்‌ ஏரியினைத்‌ தோண்டி அதில்‌ தூம்பும்‌ அமைந்ததைக்‌ 
கூறுகிறது. 

ஸ்வஸ்திஸ்ரீ சே 

க்கிழாந்‌ மலை 

யந்‌ தேவனா 

ந மாதவரா 

யந்‌ இவ்வே 

ரியுங்‌ கல்லி 

தூம்பு இட்டாந்‌ 


வம்‌ தறி 00 ௯ 8௭4 பு 


ஆவணம்‌ 20, 2009 A 





97 இப்பத்‌ 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


இ குத ௮௮ இ வு அ ஜே மல பய்‌ 


— 
5 


202 


இடம்‌ 


காலம்‌ : 


செய்த : 


42 


26. மேலப்பனையூர்‌, விரையாசிலை, 


ஊனையுூர்‌ கல்வெட்டுகள்‌ 


கரு.இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


: புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌ மேலப்பனையூர்‌. 


ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரி கோவில்‌ மூலப்பிள்ளையார்‌ கோவில்‌ 
வாசற்படிக்கு வடபுறச்‌ சுவரிலுள்ள கல்வெட்டு. 


: கி.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு. 


இவ்வூர்‌ கணக்கராய்‌ இருந்த பெற்ற பெருமான்‌ அறிவுடையார்‌ ஆன 
அறிவுடை மூவேந்திர வேளார்‌ இந்த விநாயகர்‌ கோயிலை 
ஏற்படுத்தியமைக்காக இவர்க்குத்‌ தீர்த்தம்‌ திருநீறு வழங்கிட 
பணித்தது. கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 

பனையூர்‌ குளமங்கலத்து 

நாயனார்‌ அறிவீசுரமுடைய 

நாயனார்‌ திருக்கோயில்‌ வி 

னாயக(ர்‌) கோயில 

இவ்வூர்‌ கணக்கு பெற்ற பெரு 

மாள்‌ அறிவூடையார்‌ ஆன அறி 

வுடை மூவேந்திர வேளார்‌ 

திருச்சிராப்பள்ளியுடையார்‌ 

தன்மம்‌ இவற்கு திங்கள்‌ திவதத்து... 

தீத்தம்‌ திருநீறும்‌ வினாயக்ன ஓடுக்‌.. 


: புதுக்கோட்டை மாவட்டம்‌. திருமயம்‌ வட்டம்‌ மேலப்பனையூர்‌ 


ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரி கோவிலின்‌ சுப்பிரமணியர்‌ கோவில்‌ தெற்கு, 
வெளிப்புறச்‌ சுவரில்‌. 


தி.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு. 


- சுந்தர சோழபுரத்து பழுவூருடைய காத்தார்‌ திருவுக்கு நல்லானாரும்‌ 


இக்குடியுடையார்‌ நெல்வேலரான விளத்தூர்‌ கிழவரும்‌ முன்னாளில்‌ 
இருந்த அறிவீசுரமுடையார்‌ கோயில்‌ திருப்பணி நடக்கிற பொழுது 
இவர்கள்‌ வடகரையில்‌ இருக்கையில்‌ வடகரை யாற்கும்‌ இவற்கும்‌ 
விரோதம்‌ ஏற்பட்ட பிறகு இவர்கள்‌ இக்கோயில்‌ இருபணி நிறை 
வேற்றுகையில்‌ இவர்களுக்குப்‌ பிடிபாடு பண்ணி குடுத்ததற்கு 
ஆனது 


ஆவணம்‌ 20, 2009 


ன 


ன்‌ ௭: அர்‌ ர இர்‌ 18 


26 :3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


தவழ 


சுபமஸ்து காலயுக்தி ஷ்‌ வ 

ய்யாசி பீ 14.௨ சுந்தரசோழபுரத்து 
பழுயூருடையான்‌ காத்தார்‌ திருவுக்கு 
நல்லானரும்‌ மேற்படி (காத்தாற்கும்‌இ 
க்குடியுடையான்‌ நெல்வேலரான 
விளத்தூர்‌ கிளவரேன்‌ தன்மம்‌ பி 
டிபாடு பண்ணிக்‌ குடுத்தபடி முன்னா 
ள்‌ அரிவீஸ்வரமுடைய நாயனார்‌! இ 
கோயில திருப்பணி நடக்கிற 
பொழுது இவர்கள்‌ வடகரை யி 
யிருக்கையில்‌ வடகரை யாற்கும 

(இ வர்‌... விரோதமானபடியாலே இ 
வந்து எடுத்‌. பட்டதில்‌ இவர்களுக்கு 
நயினார்‌ கோயில்‌ தன்மம்‌ 

ன... பாதிக்கும்‌ பனையூர்‌ குள 
மங்கலத்தாரும்‌ இவர்கள்‌ ஒன்றிய 
லிட்டு வை... முதலிட்டு திருப்பணி 
செய்கையில்‌ நாய.. என்னுடைய... 
ரட்‌ கையில்‌ இப்பொ 

ன்வராகன்‌ திருப்பணி நிறைவே 
ற்றகையில்‌ இதம்‌ ம்‌ பிடிபாடு 


: புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருமயம்‌ வட்டம்‌ மேலப்பனையூர்‌ ஸ்ரீ 


அதிலாண்டீஸ்வரி கோவில்‌ அம்மன்‌ கோவிலின்‌ வாசற்படி 
திருநிலைக்காலில்‌ உள்ளது. 


: இ.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு. 
: இக்கோவிலின்‌ திருநிலைக்கால்‌ இரண்டு, மேல்ப்படி கழ்ப்படி 


ஆகியவைகளைப்‌ பனையூர்‌ மறவர்‌ நயினான்‌ எழுந்திரா வென்றான்‌ 
ஆன போரில்‌ வென்ற தேவன்‌ செய்தமைக்கானது 


இத்தி 6 ற்படிக்‌ 
ருநிலை 7. ழ்படி 

கால்‌ 8 உட்பட 
இரண்‌ 9 இவ்வூர்‌ 
டும்‌ மே 10 மறவரி 


ஆனணம்‌ 20, 2009 43 


31. 


12. 
13. 
14, 
15, 
26:4 
இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 
1 
தி 
3. 
26:5 


இடம்‌ 


காலம்‌ 


26:6 


இடம்‌ : 


: புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருமயம்‌ வட்டம்‌ ஊனையூர்‌ ஊரின்‌ 


காலம்‌ 


44 


ல நயினா 16. ரில்‌ 

ன்‌ எழு 17 வென்ற 
ந்திரா 18. தேவன்‌ 
வென்‌ 19. தன்ம 
றான்‌ போ 20. ம்‌உ. 


- புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருமயம்‌ வட்டம்‌ விரையாச்சிலை 


ஊரின்‌ நடுவிலுள்ள சந்திவீரன்‌ கோவில்‌ வடபுறம்‌ உள்ள பலகைக்‌ 
கல்‌. 


: இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


- கானநாட்டுப்‌ படைபற்று விறையாச்சிலை நாயனார்‌ கோயில்‌ 
ஆசிரியம்‌ கொடுத்த மைக்கானது. கல்வெட்டு திறிது சிதைந்துள்ளது. 
அ கான 4 யனா... 
நாட்டுப்‌ படைபற்று 5. ஆசிரியர்‌ 


விரையாச்சிலை நா 


: புதுக்கோட்டை மாவட்டம்‌ குளத்தூர்‌ வட்டம்‌ கீரனூர்‌ உத்தமநாத 


சுவாமி-கோவில்‌ வெளிப்புற சுற்றுமதிலின்‌ தெற்கு சுவரிலுள்ள 
கல்வெட்டு. 


: இ.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : புதுக்கோட்டைத்‌ தொண்டைமான்‌ மன்னர்களில்‌ ஒருவர்‌ இந்த 


சுற்றுமதிலை எடுத்திருக்கலாம்‌. 
யிந்த தம்மம்‌ 
றகுனாதராய தொ 


3. ண்டைமானார்‌ உ 


4. பயம்‌. ௨. 


நடுவில்‌ கடக்கும்‌ சதுரக்கல்‌ ஒன்றிலுள்ள கல்வெட்டு. 


: இ.சி. 9 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : 


: பால்லூர்‌ கொற்றனார்‌ என்பவர்‌ செக்கு செய்தமைக்குரியது. 


ஸ்ரீ பால்லூ 
ர்‌ கொற்றனார்‌ 
வைத்த செக்கு 


ஆவணம்‌ 20, 2009 


27. துறுமா, வார்ப்பட்டு கல்வெட்டுகள்‌ 


கரு.இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 


222 1 


இடம்‌ :புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருமயம்‌ வட்டம்‌ துறுமா. 
திருபாதாளீஸ்வர முடையார்‌ கோவில்‌ தென்புறச்‌ சுவரிலுள்ளது. 

காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி :திருப்பதாளீஸ்வர முடையார்‌ கோவில்‌... சந்திக்கும்‌ அமுதுபடி 
சாத்துப்படி உள்ளிட்டவைகளுக்கும்‌ கான நாட்டு நாடும்‌ நகரம்‌ 
ஆகிய பெருமக்கள்‌ 18 அடிகோலால்‌ பயிர்‌ பார்த்து நிலை நின்ற 


நிலத்துக்கு நாற்கல நெல்‌ அளப்பதற்கு உறுதியளிக்கப்பட்டதற்கு 
உரியது. 


1. உடையார்‌ திருப்பாதளீஸ்வரமுடைய நாயனாற்கு நாங்கள்‌ கட்ட 
(ளையிட்ட) சந்திக்கு அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்ட 
வெஞ்சனங்களுக்கு பதினெட்டடி கோலால்ப்‌ பயிர்‌ பாத்து நிலை 
நின்ற (நிலத்துக்கு) நாற்கல நெல்லும்‌ அளப்பதாகவும்‌ 
துலாவிரைப்பா 

2. த முக்கால்‌ கூட்டிக்‌ கொள்ள... தினைவரகு ஒன்று காலாக வந்த நிலம்‌ 
கூட்டிக்‌ கொள்ளவும்‌ இப்படி சந்திராதித்தவர்‌ செலவதாக பிடிபாடு 
பண்ணிக்குடுத்தோம்‌ நாடுகளோமும்‌, நகரங்களோமும்‌ 
கிராமங்களோமும்‌, பெரியான்‌ சேந்த பிரானாற்கு இப்படிக்கு 

3, ரக்‌ கானநாட்டு வேளான்‌ எழுத்து இவை வேளான்‌ பொன்னாண்டான்‌ 
எழுத்து, இப்படிக்கு உத்தமசோழ கான நாட்டு வேளான்‌ எழுத்து. 
இவை குலோத்துங்க சோழ வல்லநாட்டு வேளான்‌ எழுத்து. இவை 
இராசேந்திர சோழ துறுமா நாட்டு வேளான்‌ எழுத்து இவை 
ஆனந்தக்கூத்தன்‌ எழுத்து இவை சுந்தரப்‌ பெருமாள்‌ எழுத்து. 


4. ... வேளார்‌ எழுத்து. இவை கண்டப்‌ பிள்ளை எழுத்து சுந்தர தோழன்‌ 
எழுத்து இவை அரியான்‌ உடையாநான சென்ற ஈாமப்பேரையன்‌ 
எழுதியது. 

ன 


இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருமயம்‌ வட்டம்‌ கூடலூர்‌ அருகிலுள்ள 
நல்லூர்‌ ஊருக்குக்‌ கிழக்கில்‌ சித்தூர்‌ பாலத்திற்கு அருகிலுள்ள 
புதுவயலின்‌ கருப்பர்‌ கோவில்‌ செய்யின்‌ கிழக்கு வரப்பில்‌ 
நடப்பட்டுள்ள கல்லிலுள்ள கல்வெட்டு. 


காலம்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌ கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 


ஆவணம்‌ 20, 2009 45 


செய்தி : 


WwW OWN 


இடம்‌ 


காலம்‌ : 


செய்தி 


ர த. 


இடம்‌ 


காலம்‌ 


46 


இக்கல்வெட்டினுடைய &ழ்ப்பகுதியைப்‌ பிற்காலத்தில்‌ சிதைத்துச்‌ 
இரிசூலம்‌ அடிக்கப்பட்டுள்ளது. திபிசூலம்‌ மேல்நோக்கியவாறும்‌ 
கல்வெட்டு தலை &ழாகவும்‌ உள்ளது. மன்னன்‌ பெயர்‌ அருள்மொழி 
தேவன்‌ என்று மட்டுமே காணப்படுகிறது. வேறு செய்தியை அறிய 
இயலவில்லை. 


ஸவஸ்த ஸ்ரீ 4. 
அருமொ 5. 
ழி இரா 


ஜா 
தேவற்‌..... 


: வார்ப்பட்டுச்‌ சிவன்‌ கோவில்‌ மண்டபத்தின்‌ தென்மேற்கு வெளிப்‌ 


புறத்து அதிட்டானத்திலுள்ள கல்வெட்டு. 
தி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


- விலை கொண்ட. நிலத்துக்கு எல்லை கூறப்பட்டது. துண்டு 


கல்வெட்டாக இருப்பதால்‌ வேறு செய்தியை அறிய இயலவில்லை. 


க னவாகலும்‌ விலைகுற விற்க கொழ்‌ 
வீர்களி.. .. 

ன்‌ கலிஈசுவரமுடைய நாயனார்‌ திரும 
டை விளாக, 

... இக்குளத்துக்கு இச்சந்தானத்துப்‌ 
பிள்ளைகள்‌ பி... 

. வுக்கும்‌ பெருநான்கெல்லையாவன 
கீழ்பா 

தென்பாற்கெல்லை களக்‌ குளத்து 


சகிக்க 


: மேற்படி வார்ப்பட்டு வன்‌ கோயிலுன்ள மண்டபத்து தென்மேற்கு 


மூலையின்‌ வெளிப்புற அதிட்டானத்திலுள்ள துண்டு கல்லிலுள்ள 
கல்வெட்டு. 


: கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : 


தானத்தில்‌ ஈடுபட்டவர்‌ பெயர்‌ மட்டுமே கிடைத்துள்ளது. 


அ ॥ பாண்டிய தேவற்கு யாண்டு 
௬ வது எதிரா... 
..ள்ளிட்டாரும்‌ திருப்பூவனமு 
டையான்‌ நம்பிபட்‌.... .. 

.. னியான்‌ விக்கிரம பாண்டிய 
மூவேந்தவேளா... . 


ஆவணம்‌ 20, 2009 


அ: 


இட.ம்‌ : வார்ப்பட்டுச்‌ சிவன்‌ கோயிலில்‌ தெற்கு வாசற்படி சோபான 
மண்டபத்தின்‌ அருகிலுள்ள வெளிப்புற சுவரிலுள்ள துண்டுக்‌ 
கல்வெட்டு. 


காலம்‌ : தி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : தான முறிக்கு கையொப்பமிட்ட வர்கள்‌ பெயர்‌ மட்டும்‌ உள்ளது. 
1 .. டயான்‌ நம்பியும்‌... 
2  .. நதிவேளார்‌ உள்ளிட்டார்‌ மிகத்‌ .. 
3. .. தாளுன்‌ எழுத்து திருமலை நா .. 
4. ... ழவனி சேட்டன்‌ எழுத்து த. 
5 . .. என்‌ எழுத்து 
28:6 
இடம்‌ :வார்ப்பட்டுச்‌ சிவன்‌ கோயிலில்‌ அர்த்த மண்டபத்து வடக்கு 
வெளிபுறச்‌ சுவரிலுள்ள கல்வெட்டு. 
காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : சாட்சிக்‌ கையொப்பமிட்டவர்கள்‌ பெயர்கள்‌ மட்டுமே 
கிடைத்துள்ளது. 
1.  பபபன்‌ சேட்டனும்‌ இவ்வனைவோமும்‌ 
நன்றாக .... 
தத? கெழவன்‌ எழுத்து திருப்பூவன... 
பாயாடுமான..... 
ள்‌ 0ம்‌ 


இடம்‌ : வார்ப்பட்டு மேற்படி கோவில்‌ கருவறையின்‌ தென்புறச்‌ சுவரிலுள்ள 
கல்வெட்‌.டு. 


காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : சாட்சிக்‌ கையொப்பமிட்டவர்கள்‌ பெயர்‌ மட்டுமே உள்ளது. 
1. .. வ இப்படிக்கு... 


2 ,... டிக்கு சேட்டன்‌ தேவன்‌ எழுத்து 
3 யின்‌ உடையான்‌ எழுத்து... 


ஆவணம்‌ 20, 2009 47 


28. தூத்தூர்‌ கல்வெட்டுகள்‌ i 


இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌ 

28:1 

இடம்‌ : அரியலூர்‌ மாவட்டம்‌, வட்டம்‌, தூத்தூர்‌ வராக முத்தீஸ்வரர்‌ 
கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 

காலம்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 2, கி.பி. 1180. 

செய்தி : தூற்றூரில்‌ உள்ள திருவென்பபேறுடையார்‌ என்னும்‌ சிவன்‌ 
கோயிலுக்கு நிலக்கொடை கொடுக்கப்பட்டது. இதை ஜெயங்‌ 
கொண்ட சோழ மண்டலத்து புழல்‌ கோட்டத்து ஏதோ ஒரு ஊரைச்‌ 
சேர்ந்தவர்‌ கொடுத்துள்ளார்‌. ஆனால்‌ கல்வெட்டு முற்றுப்பெறாமல்‌ 
இருப்பதால்‌ அவரைப்‌ பற்றி அறிய முடியவில்லை. தூற்றூர்‌ ஸ்ரீ 
விக்கிரமசோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாடு என்னும்‌ நாட்டுப்‌ 
பிரிவுகளின்‌ 8ழ்‌ இருந்துள்ளது. தூற்றூர்‌ என்ற பெயர்‌ இன்று 
தூத்தூர்‌ எனவும்‌, ஸ்ரீ பராந்தக சதுர்வேதிமங்கலம்‌ என்ற ஊர்‌ 
ஸ்ரீபுரந்தான்‌ என்னும்‌ பெயருடனும்‌ தூத்தூருக்கு அருகே உள்ளன. 


ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்க்கு யாண்டு இரண்டாவ 

து விக்கிரம சோழவளநாட்டு இந்நம்பர்‌ நாட்டு ஸ்ரீ பரா | 
ந்தகச்‌ சருப்பேதிமங்கலத்துப்‌ பிடாகை தூற்றூரி உடை 

யார்‌ திருவென்ப பேற்றுடையார்க்கு இத்தேவருக்கு இக்கட்டளையி 
ல்‌ நீங்கல்‌ நிலத்து ஸ்ரீதரவதிக்கு மேற்கு கணவதி வாக்கா 

லுக்குத்‌ தெற்கு ஏழாங்‌ கண்ணாற்று மூன்றஞ்‌ சதிரத்து நிலம்‌ ஒன்ப 
து மாவில்‌ மேற்கடய நிலம்‌ மூன்று மாவில்‌ வடமேற்கு 

ச்‌ சார ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புழற்‌ கோட்டத்து 


Ks 


ம ட ன ன ப 2 கிழ 47 


Nw 
[9] 


0) 
்‌ 
5 


: மேற்படி கோயில்‌ மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ (நுழைவாயில்‌ 
வலது புறம்‌). 


காலம்‌ : வீரராஜேந்திரன்‌ (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌), யா. 7, கி.பி. 1185. 
செய்தி : இக்கோயில்‌ ஸ்ரீமாகேஸ்வரர்களுக்கும்‌ ஆண்டார்களுக்கும்‌ அமுது 
உண்பதற்காக ஒருமாவரை அரைக்காணி நிலம்‌ மடப்புறமாகக்‌ 
கொடுக்கப்பட்டது. இவ்வூரிலிருந்த மடம்‌ வீரசூரியன்‌ இருமடம்‌ என 
அழைக்கப்பட்டது. இந்நிலக்கொடையை திருப்பேர்‌ (இன்றைய 
திருப்பெயர்‌) ஊரைச்‌ சேர்ந்த ஸ்ரீதரபட்டர்‌ ஆன வேத சூடாமணி 
பிரம்ம மாராயர்‌ என்பவர்‌ கொடுத்துள்ளார்‌. 


48 ஆவணம்‌ 20, 2009 


வ இறு ப; 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவந சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீவீர ராஜேந்திர தேவற்க்கு 

யாண்டு ஏழாவது திருபேர்‌ சீதரபட்டரான வேத சூடாமணி பிரம்ம 
மாராயர்‌ 

இக்கோயில்‌ ஸ்ரீமாகேஸ்வரற்க்கு மடப்புறமாக விட்டது சீதரவதிக்கு 
மேற்க்கு 


சோழ சூடாமணி வாய்க்காலுக்கு தெற்கு நாலாங்‌ கண்ணாற்று முதற்‌ 


சதிர நிலம்‌ ஓ i 
ன்பது மாவில்‌ மேற்கடைய நிலம்‌ இரண்டு மாக்‌ காணியில்‌ வடக்‌ கடய 
நிலம்‌ மாகாணி முந்திரிகை இதன்‌ தெற்கு நிலம்‌ முக்காணி... 

ன ன நடுவடைய நிலம்‌ காணி முந்திரி கையும்‌ ஆக 
நிலம்‌ ஒருமாவரை அரைக்‌ காணியும்‌ வீர சூரியன்‌ திருமடத்து அமுது 
செய்யும்‌ ஆண்டார்களுக்கு விட்டது. 


: மேற்படி கோயில்‌ மகா மண்டப வடக்கு மேற்கு சுவர்கள்‌. 
- மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 12, கி.பி. 1190. 
: தருவென்பபேறுடையார்‌ கோயிலுக்குப்‌ பலரிடமிருந்தும்‌ 


இம்மன்னரின்‌ 12, 14, 16, 17ஆம்‌ ஆண்டுகளில்‌ தர்மதானமாக 
வாங்கப்பட்ட நிலங்கள்‌ பற்றிய விவரம்‌ எழுதப்பட்டுள்ளது. 
அந்நிலம்‌ இருந்த பகுதி எதிரிலி சோழமங்கலம்‌ என 
அழைக்கப்படுகிறது. மருதாறு, அதன்‌ தென்கரையில்‌ இருந்த 
நிலங்களும்‌ இக்கோயிலுக்கு உரியனவாக இருந்தன. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவந சக்கரவத்திகள்‌ மதுரை கொண்டு பாண்டியன்‌ 
முடித்தலைகெ 

ஈண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்க்கு யாண்டு 
பன்னிரண்டாவது வ 

டகரை தூற்றூரில்‌ உடையார்‌ திருவென்பபேறுடை யார்‌ திருநாமத்து பல 

ர்‌ பக்கலும்‌ விலையுந்‌ தர்ம தானமுங்‌ கொண்டு திருநாமத்துக கா 

ணியான நிலத்து முன்னாள்‌ எதிரிலி சோழ மங்கலமென்னு 

ம்‌ திருநாமத்தால்‌ வேறு பிரிந்த நிலமும்‌ இவ்வூர்க்‌ குடலான தர 

மிலி நிலமும்‌ நீக்கி நீக்கி நின்ற நிலமாவது சங்கர நாராணயவதிக்கு 
மேற்கு ௧ 


்‌ ணவதி வாய்க்காலுக்கு தெற்க்கு முதற்‌ கண்ணாற்று மூன்றாஞ்‌ சதிரத்து 


தென்‌ மே 
ற்கடய நிலங்காணி அரைக்காணி ஏழாங்‌ கண்ணாற்று மூன்றாஞ்‌ 
சதிரத்து 
மேற்கடைய நிலம்‌ ஒருமாவரை நாலாஞ்‌ சதிரத்து இதன்‌ மேற்கட 


ஆஸம்‌ 20, 2009 49 


50 


11. 
12. 
13. 


14, 


15. 


16. 


12. 


19. 


20 


படக 
22 


23. 


24, 


25. 


26. 


of. 


28. 


25. 


30. 


ot 


ய நிலம்‌ முக்கணி சீ தர வதிக்கு மேற்க்கு கணவதி வாய்க்காலுக்கு தெ 

ற்கு முதற்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரத்து வட மேற்கடய நிலங்காணி 

முந்திரிகைச்‌ சின்னம்‌ நாலாஞ்‌ சதிரத்து நிலம்‌ அரைமா ஆறாங்‌ 
கண்ணா 

ற்று முதற்சதிரத்து மேற்கடய நிலம்‌ அரைக்‌ காணி இரண்டாஞ்‌ சதிரத்‌ 

து மருதாற்றின்‌ தென்கரை நிலம்‌ அரைமாவரைக்காணி முந்திரிகைக்‌ 
கீழ 

ரை மூந்றாஞ்‌ சதிரத்து மருதாற்றின்‌ தெந்கரை நிலம்‌ ஒருமா ஏழாங்‌ 
கண்ணாற்று 

முதற்சதிரத்து கிழக்கடய ஆறுமாவில்‌ வடக்கடய நிலம்‌ மூன்றுமா 
முக்காணி மே 

ற்‌ கடய மூந்று மாவில்‌ குளமும்‌ திருநந்தாவனமும்‌ தரமிலி நீக்கி நிலம்‌ 
ஒருமா முக்கா 


ணி அரைக்காணி கீழரை இரண்டாஞ்‌ சதிரத்து நடுவடைய நிலம்‌ 
ஒருமாவரை அ 

ரைக்‌ காணி முந்திரிகை மூன்றாஞ்‌ சதிரத்து மேற்கடய மூன்று மாவில்‌ 
தென்‌ கிழக்க 

டய நிலம்‌ அரைமா நீக்கி நிலம்‌ இருமாவரை நாலாஞ்‌ ச 

திரத்து கிழக்கடய நில மாகாணியில்‌ சுடுகாடு தரமிலி நீக்கி நிலம்‌ அரை 

மா மேற்கடய நிலம்‌ நான்மாவரையில்‌ மருதாற்றின்‌ தென்கரைப்‌ Lille 
நில 

த்து மேற்கடய நிலம்‌ இரண்டு மா மருதாற்றுக்கு வடக்கு நிலம்‌ மாகாணி 
முந்‌ 


திரிகை எட்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதிரத்து வடமேற்கடய நிலம்‌ 
மாகாணி அரை 

க்‌ காணியில்‌ குளம்‌ தரமிலி நீக்கி நிலம்‌ ஒருமா மூன்றாஞ்‌ சதிரத்து 
கிழக்கடய நிலம்‌ மூ 

ன்று மாவில்‌ வடக்கடய நிலம்‌ முக்காணி அரைக்காணி மேற்கடய 
நிலம்‌ அறுமாவில்‌ 

மேற்கடயவும்‌ வடக்கடயவும்‌ நிலம்‌ நாலுமா நாலாஞ்‌ சதிரத்து 

மேற்கடய நிலம்‌ மூன்று 


மாச்‌ சின்னத்தில்‌ நிலம்‌ அரைமா இவ்வதிக்கு மேற்க்கு சோழ 
சூளாமணி வாய்க்காலுக்கு தெற்‌ 


க்கு முதற்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரத்து வடக்கடய நிலம்‌ 
அறுமாவரையில்‌ திருமடைம வி 


ளாகமும்‌ திருநந்தவனமுங்‌ குளமும்‌ தரமிலி நீக்கி நீக்கி நிலம்‌ காணி 
முக்காணி அரைக்‌ கா 


ஆவணம்‌ 20, 2009 


32. 


33. 


34, 


35. 


36. 


37. 


38, 


38. 


40. 


41 


42. 
43. 
44. 
45, 

- 46, 


47. 
48. 


49. 


50. 


ஆவணம்‌ 20, 2009 


ணி இதன்‌ தென்கிழக்கடய யீநிலம்‌ முக்காணி அரைக்காணி மூன்றாக 
முனதாஞ்‌ 
சதிரத்து கிழக்கட 

ய நிலம்‌ அரைமாவரைக்‌ காணி மேற்கடய நிலம்‌ அரை மாவில்‌ நிலம்‌ 
காணி கீழரை இதன்‌ தெற்‌ 

க்கு நிலம்‌ அரைமா வரைக்காணி மேற்கடய நிலம்‌ மூன்று மாவில்‌ 
வடகிழக்கடய நிலம்‌ 

காணி அரைக்காணி முந்திரிகைய்‌ நீக்கி நீக்கி நிலம்‌ இருமாவரை 
முந்திரிகை நாலா 

ஞ்சதிரத்து கிழக்கடய நிலம்‌ நான்மாவரை இதன்‌ மேற்கு நிலம்‌ இரண்டு 
மாக்காணி 

யில்‌ நடுவடய நிலம்‌ அரைக்காணி கீழரை மேற்கடய நிலம்‌ 
முக்காணியில்‌ நிலம்‌ 

முந்திரிகை இரண்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதிரத்து வடக்கடய நிலங்‌ 
காணி இரண்டாஞ்‌ சதி 

ரத்து கிழக்கடய நிலம்‌ மூன்றுமா நீக்கி இதன்‌ மேற்கு நிலம்‌ மூன்றுமா 
முந்திரிகையில்‌ மே 

ற்‌ கடய நில இரண்டுமா முந்திரிகைக்‌ கீழரை கிழக்கடய நிலம்‌ அரைமா 
வரைக்காணி 

ஐஞ்சாங்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரத்து கிழக்கடய நிலம்‌ இரண்டு 
மாவில்‌ வ 

ட கிழக்கடய நிலங்காணி இதன்மேற்கு நிலம்‌ மூன்று மாவரைக்‌ காணி 
ஆறாங்‌ கண்ணாற்‌ 

றில்‌ இரண்டஞ்‌ சதிரத்து நடுவடய நிலம்‌ ஒருமா இராமதேவ வதிக்கு 
மேற்கு கணவ 

தி வாய்க்காலுக்கு தெற்கு ஆறாங்கண்ணாற்று முதற்‌ சதிரத்து கிழக்கடய 
நிலம்‌ இரண்டுமா முக்கா 

ணியில்‌ மருதாரும்‌ திடலும்‌ தரமிலி நீக்கி நிலம்‌ ஒருமா முக்காணி 
எட்டாங்கண்ணாற்று மு 

தற்‌ சதிரத்து வடக்கிழக்கடய நிலம்‌ ஒருமா முந்திரிகை கிழக்கால்‌ 
இச்சதிரத்து மருதாற்‌ 

நின்‌ தென்‌ மேற்கடய நிலம்‌ மாகாணி அரைக்கா 

ணி முந்திரிகை இரண்டாஞ்‌ சதிரத்து தென்‌ கிழக்கடய நிலம்‌ 
அரைக்காணி இவ்வதிக்கு மேற்‌ 

கு சோழ சூளாமணி வாய்க்காலுக்கு தெற்கு முதற்‌ கண்ணாற்று 
இரண்டஞ்‌ சதிரத்து 

கிழக்கடய மூன்றுமாவில்‌ நிலம்‌ அரைமா வரைக்‌ காணி இரண்டாங்‌ 
கண்ணா 


51 


65. 


70. 


52 


51. 


52, 


53, 


54, 


ஒட 


56. 


தர: 


98. 


99. 


60. 


61. 


62. 


63. 


64. 


66. 


67. 


68. 


-69. 


ற்று இரண்டாஞ்‌ சதிரத்து வடக்கிழக்கடய நிலம்‌ ஒருமா மூன்றாங்‌ 
கண்ணாற்று இ 

ரண்டாம்‌ சதிரத்து மேற்கடய மூன்றுமாவில்‌ நிலம்‌ அரைக்காணி 

நாலாங்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரத்து ஓடை நிலம்‌ ஒருமா பதின்‌ மூ 

ன்றாவது விலைக்‌ கொண்ட நிலம்‌ சீதரவதிக்கு மேற்கு கணவதி 
வாய்க்கா 

லுக்கு தெற்கு ஆறாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதிரத்து தென்‌ கிழக்கடய 
நிலம்‌ 

ஒருமாவரை இவ்வதிக்கு மேற்கு சோழ சூளாமணி வாக்காலுக்கு 
தெற்கு மு 

தற்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரத்து தென்‌ கிழக்கடய நிலம்‌ இரண்டு 
மாவி 

ல்‌ மேற்கடய நிலம்‌ ஒருமாவரைக்‌ காணி ஐஞ்சாங்‌ கண்ணாற்று முதற்‌ 
சதிரத்து 

வடமேற்கடய நிலம்‌ முக்காணி இரண்டாம்‌ சதிரத்து கிழக்கடய நிலம்‌ 
இரண்டு மாவில்‌ 

மேற்கடய நிலம்‌ அரைமா மேற்கடய நிலம்‌ மூன்றுமா முக்காணி அ 

ரைக்‌ காணியில்‌ கிழக்கடய நிலம்‌ முக்காணி அரைக்காணி 
பதினாலாவதும்‌ பதினை 

ஞ்சாவதும்‌ புகுந்த நிலம்‌ சீதர வதிக்கு மேற்கு கணவதி வாய்க்காலுக்கு 
தெற்‌ 

கு நாலாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதிரத்து செங்கழுனீற்‌ ஓடை நிலம்‌ 
அரைமா ஆறாங்‌ ௧ 

ண்ணாற்று முதற்‌ சதிரத்து மருதாற்று தென்‌ கரையில்‌ மேற்கடய நிலம்‌ 
ஒருமா ௮ 

ரைக்‌ காணியில்‌ கிழக்கடய நிலம்‌ ஒருமா ஏழாங்‌ கண்ணாற்று முந்றாச்‌ 
சதிரத்‌ 

து கிழக்கடய நிலம்‌ ஆறுமாவில்‌ கொல்லை நிலம்‌ அரைமா 
அரைக்காணி இதன்‌ 

மேற்கு நிலம்‌ ஒருமாவில்‌ தெற்கடய நிலம்‌ அரைமாவில்‌ வடக்கடய 
நிலம்‌ ௮லை 


ரக்காணி எட்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதிரத்து மேற்கடைய நிலம்‌ 
மூன்றுமாவில்‌ தெற்க 


டைய நிலம்‌ ஒருமாவரைச்‌ சின்னத்து வடக்கடய நிலம்‌ அரைமா 


இவ்வதிக்கு மேற்கு ே 


சாழ சூடாமணி வாய்க்காலுக்கு தெற்கு முதற்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ 
சதிரத்து தென்‌ மேற்கட 


ஆவணம்‌ 20, 2009 


71. 


72. 


73. 


74. 


8௮, 


16. 


TE. 


78. 
79. 
80, 


81. 


82. 
83. 


84. 
85. 


86. 
87. 
88. 
89. 
90, 


91. 


92. 
93, 


28:4 


இடம்‌ 


காலம்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


ய நிலம்‌ அரைமா மூன்றாஞ்‌ சதிரத்து வட கிழக்கடய நிலம்‌ 
அரைமாவில்‌ மனை நிலம்‌ கீழ்‌ 

முக்கால்‌ மேற்கடய நிலம்‌ மூன்றுமாவில்‌ வடகிழக்கடய நிலங்காணி 
அரைகாகணி மு 

ந்திரிகை நாலாஞ்‌ சதிரத்து மேற்கடய நிலம்‌ முக்காணியில்‌ வடக்கடய 
நிலம்‌ முந்தி 

ரிகை கீழரை நீக்கி இதன்‌ மேற்கு நிலம்‌ அரைக்‌ காணிக்‌ கீழக்கால்‌ 
இதன்‌ கிழக்கு நிலம்‌ முக்‌ 

காணியில்‌ வடக்கடய நிலம்‌ அரைக்காணி முந்திரிகை 
நாலாங்கண்ணாற்று முதற்‌ சதி 

ரத்து தென்‌ மேற்கடய நிலம்‌ அரைமா இரண்டாஞ்‌ சதிரத்து மேற்கடய 
நிலம்‌ மூ 

ன்று மாவில்‌ வட கிழக்‌ கடைய நிலம்‌ அரை மாவின்‌ கீழ்‌ முக்கால்‌ 
இராமதேவ வதிக்கு மேற்கு கணவதி 

வாய்க்காலுக்கு தெற்கு எட்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதிரத்து மருத 

ஈற்றின்‌ வடகரைப்‌ பட்ட நிலத்து மேற்கடய நிலம்‌ முக்காணி முந்திரிகை 

பதிநாறாவதும்‌ பதிநேழாவதும்‌ விலை கொண்ட நிலம்‌ சீதர வதிக்கு 

மேற்கு கணவதி வாய்க்காலுக்கு தெற்கு ஏழாங்கண்ணாற்று நாலாஞ்‌ சதி 

ரத்து கிழக்கடய நிலம்‌ நான்மாவில்‌ மேற்கடய நிலம்‌ மூன்று 

மா காணி எட்டாங்‌ கண்ணாற்று நாலாஞ்‌ சதிரத்து கிழக்கடய நிலம்‌ 
ஒருமாவரை 

மேற்கு நிலம்‌ ஐஞ்சு மாவில்‌ வடக்கடய நிலம்‌ ஒருமா முக்காணி 

அரைக்காணி கீழ்‌ அரையில்‌ நிலம்‌ அரைமா வரைக்‌ காணி 
முந்திரிகைக்கு கீழ்‌---- 

நத்தத்தில்‌ --------- இராமதேவன்‌ வதிக்கு 

மேற்கு கணவதி வாய்க்காலுக்கு தெற்கு எட்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ 

சதிரத்து இதன்‌ கிழக்கிடய நிலம்‌ இரண்டு மாவில்‌ நிலம்‌ முக்கா 

ணி------2224 சீதர வதிக்கு மேற்கு கணவதி வாய்க்காலுக்கு 

அகக்‌ மேற்கடய நிலம்‌ ------------- 

கிழக்கடய நிலம்‌ அரைக்காணி சின்னங்‌ இதன்‌ வடக்க 

டய நிலம்‌ அரைக்காணி --------௱--- (முற்றுப்‌ பெறவில்லை. 


- மேற்படி கோயில்‌ மகாமண்டப வடக்குச்‌ சுவர்‌ குமுதப்படை. 


- மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா. 8, இ.பி. 1224. 


53 


செய்தி : 


54 


இருவென்பபேறுடையார்‌ கோயில்‌ மேற்கு திருமாளிகையில்‌ ஈசான 
தேவர்‌ என்பவர்‌ சுப்ரமணியப்‌ பிள்ளையாரையும்‌ நாச்சிமாரையும்‌ 
எழுந்தருளிவித்தார்‌. இவர்களுக்குத்‌ திருவமுது படைக்கவும்‌, 
திராமத்துக்கு நன்மையுண்டாக வேண்டும்‌ எனவும்‌ பிள்ளை 
யாதவராயர்‌ உடல்‌ நலம்‌ நன்றாக இருக்க வேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌ ஸ்ரீபராந்தக சதுர்வேதிமங்கலத்துக்குக்‌ கிராம 
காரியம்‌ செய்கின்ற கூட்டப்‌ பெருமக்கள்‌ நிலதானம்‌ 
வழங்கியுள்ளனர்‌. அந்நிலம்‌ அழகிய மணவாளநல்லூரில்‌ இருந்தது. 
இவ்வூர்‌ இன்று அழகிய மணவாளம்‌ என்ற பெயரில்‌ உள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவர்க்கு யாண்டு 

ஏழாவதின்‌ எதிராமாண்டு வ்ருஷப நாயற்று பூர்வ பக்ஷத்து 
ஏகாதஸியும்‌ புதன்‌ 

கிழமையும பெற்ற ம்ருஹஸிரிஷத்து நாள்‌ வடகரை விக்கிரம சோழ 
வளநாட்டு 

ஸ்ரீபிராந்தக சதுர்வேதி மங்கலத்து கற்கடக நாயிற்று முதல்‌ க்ராம 
கார்யஞ் 

செய்கின்ற கூட்டப்‌ பெருமக்களோம்‌ எழுந்து நம்மூர்‌ ஊற்கணக்கு 
உத்தமப்‌ 

பிரியன்‌ கண்டு உடையார்‌ திருவென்ப பேறுடையார்‌ கோயில்‌ 

மேலை திருமாளிகையில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஸுப்ரமண்ணியப்‌ 

பிள்ளையாருக்கும்‌ நாச்சிமாற்கும்‌ திருவமுது உள்ளிட்ட பூஜைக்கு 

தேவதானமில்லையென்று க்ராமத்துக்கு நன்றாகவும்‌ பிள்ளை 
யாதவராயார்‌ 

திருமேனிக்கு நன்றாகவும்‌ இத்தேவற்க்கு பூஜைக்கு உடலாக இத்தேவர்‌ 

திருநாமத்துக்காணியான நிலத்து வரம்பறை பாழிலே சிறிது நிலம்‌ 

ஊற்கீழிறையிலியாகப்‌ பெறத்திருத்திப்‌ பயிற்செய்து நாயநாற்கு 

பூஜைக்குடலாகப்‌ பெறவேணுமென்ற இச்சுப்பிரமண்ணியப்‌ 
பிள்ளையாரை i 

எழுந்தருளிவித்த ஆண்டார்‌ ஈசாநதேவரும்‌ தாநத்தாரும்‌ வேண்டிக்‌ 

கொள்கையாலும்‌ இக்கோயில்‌ 

திருப்பணிக்குக்‌ கிடந்த நெடுவடக்கெல்லை நியாயபரிபாலன கலிங்க 

வாய்தலைக்கு க்ராம்‌ காரியமாகக்‌ காசுக்குத்‌ தருகையாலும்‌ 

இச்சுப்ரமண்ணியப்பிள்ளையாற்க்கு பூஜைக்‌ குடலாக தூற்றுூற்‌ 
கட்டளையில்‌ 

இத்தேவர்‌ திருநாமத்துக்‌ காணியான நிலத்து வரம்பறை பாழிலும்‌ 
பாழிலும்‌ 

இரண்டு மாநிலம்‌ பயிற்‌ செய்து பூஜைக்‌ குடலாகக்‌ கொள்ளவும்‌ 
இந்நிலத்துக்கு 

பயிரடைப்பின்படி புன்பயிருக்குடலாக இறுப்பு வருகிற நிலத்துக்கு தடி 
மாற்றாக 


ஆவணம்‌ 20, 2009 


இத்தேவர்‌ திருநாமத்துத்‌ தரிசாக நிலத்திலே புன்பயிற்‌ செய்து 


புன்பயிருக்கு 

இறுத்து வருகிற படியே இறுக்கவும்‌ இப்படி செய்யுமிடத்து சீதரவதிக்கு 
மேற்க்கு 

சோழ சூடாமணி வாய்க்காலுக்கு தெற்கு நாலாங்கண்ணாற்று 
இரண்டாஞ்‌ சதிர 

4, நிலம்‌ ஒன்பது மாவில்‌ மேற்கடைய நிலம்‌ ஒரு மா முக்காணி நீக்கி 

இதன்‌ கிழக்கு 

நிலம்‌ ஒருமா முந்திரிகை இதில்‌ புன்பயிர்‌ நிலம்‌ அரைமா முந்திரிசை 
வரம்பறை 

பாழ்நிலம்‌ அரைமா ஐஞ்சாங்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரத்து நிலம்‌ 
முக்காணி 

அரைக்காணி முந்திரிகை இதில்‌ புன்பயிர்‌ நிலம்‌ அரைமா 
பாழ்நிலங்காணி 

அரைக்காணி முந்திரிகை ஆக நிலம்‌ இரண்டுமாவும்‌ வரம்பறுத்துத்‌ 
திருத்திப்‌ 

பயிர்‌ செய்து பூஜைக்‌ குடலாக கொண்டு இன்னிலத்து புன்பயிருக்கு 
இறுப்பான 

நிலத்துக்கு தடி மாற்றாக முதல்‌ கொள்ளும்‌ சீதரவதிக்கு மேற்கு 
கணவதி 


வாய்க்காலுக்கு தெற்கு எட்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதிரத்து 
கிழக்கடைய நிலம்‌ 
மூன்றுமா நீக்கி இதன்‌ மேற்கு நிலம்‌ மூன்றுமாவில்‌ 
5. தெற்கடைய நிலம்‌ ஒருமாவில்‌ மேற்கடைய நிலம்‌ அரைமாவில்‌ 


கிழக்கடைய 

திருநாமத்துக்‌ காணியான புன்பயிருக்கு இறுக்கு நிலங்‌ காணியும்‌ 
அழகிய 

மணவாளநல்லூர்‌ சங்கரநாராயணவதிக்கு மேற்கு கணவதி 
வாய்க்காலுக்கு 

தெற்க்கு ஏழாங்கண்ணாற்று மூன்றாஞ்சதிரத்து மேற்கடையத்‌ 
திருநாமத்துக்‌ 

காணியாக நிலம்‌ ஒருமாவரையில்‌ புன்பயிருக்கு இறுக்கு நிலம்‌ 
முக்காணி 

முந்திரிகையும்‌ ஆக நிலம்‌ ஒருமா முந்திரிகையும்‌ தடிமாற்றாக 
புன்பயிருக்கு 

இறுக்கவும்‌ ஊற்கீழ்‌ இறையிலி விட்ட. நிலம்‌ இரண்டு மாவும்‌ 


வரம்பறுத்துத்‌ ர ர்‌ 
திருத்திப்பயிற்‌ செய்து பூஜைக்குடலாக கொண்டு இந்நிலத்துக்கு 
6. அந்தராயங்‌ கொள்ளுமிடத்து முதலாண்டு திருத்திப்‌ பயிற்‌ செய்ய 
அந்தராயங்‌ 


ஆவணம்‌ 20, 2009 55 


28:5 


இடம்‌ 


காலம்‌ 


செய்த : 


௬ 1 


56 


கொள்ளா தொழியவும்‌ இதன்‌ எதிராமாண்டு நிரம்பவும்‌ இந்நிலம்‌ 

இரண்டுமாவுக்குங்‌ குடிமை தவிரவும்‌ கடவதாகவும்‌ சொந்நோம்‌ இப்படி 
செய்க 

பணியால்‌ ஊர்க்கணக்கு உத்தமப்‌ பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
ஆதறூர்‌ 

திருவரங்கநாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு கோமடத்து 
த்ரைலோக்ய நாத பட்டன்‌ எழுத்து உ 

இவை லக்ஷ பட்டன்‌ எழுத்து உ பருத்திப்புறத்து தக்ஷணாமூர்த்தி 
பட்டன்‌ 

எழுத்து இவை சிறுபுளூர்‌ இளைய தாமோதரபட்டன்‌ எழுத்து உ இவை 
ஒலி 

கொன்றை நாராயண பட்டன்‌ எழுத்து ௨ இவை திருவரங்க 
தேவபட்டன்‌ எழுத்து 

௨ இவை இறையாஞ்சேரி நாராயண பட்டன்‌ எழுத்து உ இருங்கண்டி 
எக்ஜப்ரம்ம 

பட்டன்‌ எழுத்து உ இவை ஆதநூர்‌ ஆளவந்தான்‌ பட்டன்‌ எழுத்து ௨ 
இவை 

ஆதநூர்‌ அளைந்தகோளரி பட்டன்‌ எழுத்து ௨ இவை ஒலிகொன்றை 
தாமோதர 

பட்டன்‌ எழுத்து ௨ 


- மேற்படி கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுவர்‌ நுழைவாயில்‌ 


இடது புறம்‌). 


: மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா. 21, கி.பி. 1237. 


ஸ்ரீ பராந்தகச்‌ சதுர்வேதிமங்கலத்தின்‌ மேற்குப்‌ பிடாகையான 
தூற்றூரில்‌ உள்ள இருவென்பபேறுடையார்‌ கோயில்‌ தேவகன்மிகள்‌ 
இக்கோயிலில்‌ இருக்கும்‌ சைவத்‌ துறவி (ஆண்டார்‌) கூடாகுடையார்‌ 
அம்மையப்பரான ஈசான தேவர்‌ முதலியாருக்கு மடமாகக்‌ கொடுத்த 
பரிவத்தனை நிலம்‌ பற்றி குறிப்பிடுகிறது. இவர்‌ அமைத்த மடத்தின 
பெயர்‌ திருஞான சம்பந்தன்‌ திருமடம்‌ என அழைக்கப்பட்டது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜ 

தேவற்க்கு யாண்டு உயக- வடகரை விக்கிரம சோழ வளநாட்டு 

ஸ்ரீ பராந்தகச்‌ சதுர்வேதி மங்கலத்து மேல்‌ பிடாகை தூற்‌ 

நூர்‌ உடையார்‌ திருவென்ப பேறுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர 
தேவ 

ர்‌ கன்மிகளோம்‌ இந்நாயநார்‌ 


னத்‌ கோயிலில்‌ கும்பிட்‌ டிருக்கும்‌ 
ஆண்டார்க 


ஆவணம்‌ 20, 2009 


10. 


11. 


14. 
15. 


16. 


28:6 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 20, 2009 


ல்‌ கூடாகுடையார்‌ அம்மை அப்பரான ஈசான தேவர்‌ முதலியாற்கு 
மடம்‌ 

ஈகக்‌ குடுத்த மனைக்கு பரிவத்தனை பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது 
முந்நாளில்‌ இந்நா 

யநார்‌ திருமடை விளாகத்துக்‌ கீழைத்‌ திருவீதியில்க்‌ கீழ்சிறகில்‌ 
கீழ்பாற்கெ 

ல்லை திருநாமத்துக்காணி விளைநிலத்துக்கு மேற்கும்‌ 
தென்பாற்கெல்லைபி 

ரான்‌ குடையான்‌ பொய்கைநாட்டு வேளாண்‌ குடியிருப்பு மனைக்கு 
வடக்கு 

ம்‌ மேல்பாற்‌ கெல்லை திருவீதிக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை 
திருஞாந சம்ப 

ந்த பட்டன்‌ மனைக்கு தெற்கும்‌ ஆக இந்நான்கெல்லைக்கு நடுவுபட்ட 

மனையும்‌ வாய்நீளமும்‌ குழி எயஉ ல நிவ இ வ இந்நிலம அரைக 
காணி 

க்‌ கீழ்‌ காலுக்கும்‌ பரிவர்த்தனையாக இந்த ஈசாநதேவர்‌ முதலியார்‌ தந்த 
நில 

மாவது சங்கர நாராயண வதிக்கு மேற்கு கணவதி வாய்க்காலுக்குத்‌ 
தெற்க்கு எட்‌ 

டாங்‌ கண்ணாற்று நாலாஞ்‌ சதிரத்து இறைச்சல்‌ விளை நிலமும்‌ மனை 
நிலமும்‌ 

கிழக்காலும்‌ பரிவத்தனையாக கைய்கொண்டு பரிவத்தனைத்‌ தீட்டு கு 

டுத்தோம்‌ ஆதி சண்டேஸ்வரதேவர்‌ கன்மிகளோம்‌ இவை கோயில்‌ 

கணக்கு மருதூருடையான்‌ சீமாஹேஸ்வரப்‌ பிரியன்‌ எழுத்து இவை 

தேவகன்மி சீ பராந்தக பட்டன்‌ எழுத்து இவை ஆலால சுந்தர பட்ட 

ன்‌ எழுத்து இவை நல்ல ஞாநசம்பந்தன்‌ எழுத்து இது திருஞான 
சம்பந்தந்‌ திருமடம்‌ 


: மேற்படி கோயில்‌ மகாமண்டப தெற்குச்‌ சுவர்‌ குமுதப்படை. 
: மூன்றாம்‌ இராஜேந்திரன்‌, யா. 8, கி.பி. 1254. 


: பராந்தகச்‌ சதுர்வேதிமங்கலத்து கிராம காரியம்‌ செய்கின்ற கூட்டப்‌ 


பெருமக்கள்‌ மற்றும்‌ இவ்வூர்‌ குடிமைக்‌ கணக்கு எழுதுகின்ற 
நாலாயிரப்பிரியன்‌ ஆகியோர்‌ வழங்கிய வரிச்சலுகை பற்றி 
இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இச்சதுர்வேதிமங்கலத்தின்‌ 
பிடாகையான தூத்தூர்‌ கட்டளை, அழகிய மணவாளநல்லூர்‌ 
கட்டளை ஆதிய ஊர்களில்‌ ஆண்டார்‌ ஈசான தேவர்‌ 
இருஞானசம்பந்தர்‌ என்பவர்‌ தூற்றூரில்‌ இருந்த மடத்திற்கு 


57 


53 


நிலங்கள்‌ வாங்கி மடப்புறமாக கொடுத்துள்ளார்‌. அந்நிலத்திற்கு 
சபா விநியோகமாக வசூலிக்கப்படும்‌ வரியை விதிப்பதில்லை என 
(தவிர்ந்து) பராந்தக சதுர்வேதிமங்கலத்து சபையார்‌ முடிவு 
செய்தனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜேந்திர சோழ 
தேவற்க்கு யாண்டு ௮ விக்கிரமசோழ வளநாட்டு பராந்தகச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து கற்கடக நாயறு முதல்‌ க்ராமக்‌ காரியஞ்‌ 
செய்கிற கூட்டப்‌ பெருமக்கள்‌ எழுத்து குடிமைக்‌ கணக்கு 
நாலாயிரப்பிரியன்‌ கண்டு நம்மூர்‌ பிடாகை தூற்றூர்‌ கட்டளையில்‌ 
ஆண்டார்‌ ஈசானதேவர்‌ திருஞான சம்பந்தன்‌ மடப்புறமாக கொ 

ண்டு விட்ட இக்கட்டளையில்‌ கார்‌ மறு நிலம்‌ ஒருமா அரைக்காணி 
கீழரை நிலம்‌ ஒருமா கீழே ஒருமாவரையும்‌ அழகிய மணவாள 
நல்லூர்‌ கட்டளையில்‌ ஒரு பூ நிலம்‌ அரைக்காணி முந்திரிகை 
காணி கீழரையும்‌ ஆக நில கொண்டு மாமுக்காணியரைக்‌ 
காணியும்‌ அ-காத்திகை மாதத்துப்‌ பத்தாந்‌ தியதி முதல்‌ ஸபா 
வினியோகத்துக்கு நியோகப்படி வரிக்‌ கொ 

ண்டு தண்டுங்‌ காசும்‌ ஆளும்‌ இம்மடத்துக்கு ரக்ஷாத்யமாக 
ஸந்த்ராதித்யவரை தவிரக்‌ கடவதாகச்‌ சொன்னோம்‌ இப்படி 
செய்வதே பணியால்‌ இவை நாலாயிரப்பிரியன்‌ எழுத்து ௨ 
இருங்கண்டி வினாயக பட்டன்‌ எழுத்து கோமடத்து வெண்ணை 
பட்டன்‌ எழுத்து இருங்கண்டி------- ஆதனூர்‌ ஜாதவேத பட்ட 

ன்‌ எழுத்து கோமடத்து ஸ்ரீமாதவ பட்டன்‌ எழுத்து காராம்பிச்‌ சேட்டு 
சூரிய தேவபட்டன்‌ எழுத்து கோமடத்து திருவாய்மூரடிகள்‌ 
பட்டன்‌ எழுத்து திருமிழலை ஸ்ரீதரபட்டன்‌ எழுத்து இருங்கண்டி 
ஸ்ரீதர பட்டன்‌ எழுத்து ஆதனூர்‌ கூத்த பிரான்‌ பட்டன்‌ எழுத்து 
வழுகூராட்‌ கொண்ட வில்லி பட்டன்‌ எழுத்து காரம்பிசேட்டுஸ்ரீ 
க்ருஷ்ணபட்டன்‌ 

எழுத்து வீரவல்லி மலைக்கினிய நின்றான்‌ பட்டன்‌ எழுத்து 
சிறுபு(ஸ்ளுவில்‌ கேசபட்டன்‌ எழுத்து காரம்பிச்சேட்டு 
விஷ்ணுபட்டன்‌ எழுத்து கோமடத்து இராமபிரான்‌ பட்டன்‌ 
எழுத்து வேற்புறத்து பத்மநாத பட்டன்‌ எழுத்து அன்பில்‌ 
சிங்கப்பிரான்‌ பட்டன்‌ எழுத்து இறையான்சேரிச்‌ சிவன்‌. 
திருச்சிற்றம்பல முடையான்‌ பட்டன்‌ இருங்கண்டி எஜ்ஞ 

பட்டன்‌ எழுத்து இருங்கண்டி ராமாநிச பட்டன்‌ எழுத்து இறையான்சேரி 
உலகுடையான்‌ பட்டன்‌ எழுத்து குமிண்டிலி ஸ்ரீராம பட்டன்‌ 
எழுத்து இறையான்‌ சேரி நாராயண பட்டன்‌ எழுத்து ஆதனூர்‌ 
அளைந்த கோன்‌ பட்டன்‌ எழுத்து 


ஆவணம்‌ 20, 2009 


ட 


இடம்‌ 


காலம்‌ 


: மேற்படி கோயில்‌ மகாமண்டப தெற்குச்‌ சுவர்‌ ஜகதிப்பீடம்‌. 
: மூன்றாம்‌ இராஜேந்திரன்‌, யா. : 33, இ.பி. 1279. 


செய்தி : 


குலோத்துங்க சோழ வளநாட்டு திருநறையூர்‌ நாட்டு அகரம்‌ 
ஸ்ரீஇராஜராஜ சதுர்வேதிமங்கலத்து சபையாரும்‌, மகா சபையாரும்‌ 
தூற்றூர்‌ திருவென்பபேறுடையார்‌ திருக்கோயிலில்‌ உள்ள எதிரிலி 
சோழன்‌ மண்டபத்தில்‌ கூட்டம்‌ கூடி கிராமத்துக்கு நன்றாக 
வேண்டுமென்று அச்சதுர்வேதிமங்கலத்துப்‌ பிடாகை கருப்பூரில்‌ 
நிலம்‌ தானமாக வழங்கியுள்ளனர்‌. திருவென்பபேறுடையார்‌ 
கோயிலில்‌ திருப்பள்ளி எழுச்சியின்‌ போது ஐந்நூற்றுவன்‌ சந்தி 
என்ற பெயரில்‌ பூஜை நடத்தி இறைவனுக்கு திருவமுது படைக்க 
அந்நிலம்‌ கொடுக்கப்பட்டது என அறிகிறோம்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ 

திரிபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜேந்திரசோழ தேவற்குயாண்டு 33 
துலாநாயற்றுபூர்வபக்ஷத்து த்ருதியையும்‌ புதன்‌ கிழமையும்‌ பெற்ற 
அநிழத்து நா 

திருவென்பபேறுடையார்‌ திருக்கோயிலில்‌ எதிரிலி சோழன்‌ 
திருமண்டபத்துத்‌ தன்மி செய்து பெருங்குறி கொட்டி விவஸ்தை... 
பண்ணினபடி 

க்ராமததுக்கு அகப்ஜயாந்தர்மாக நமூர்‌ பிடாகை கருப்பூர்‌ உலகுடை 
முக்கோட்கிழானடி வதிக்கு மேற்கு ராஜ வாடக்கு ௬-திசா சதிரத்து 
தெற்கடைய நி இந்நில மூ 

ன்ற மாவில்‌ நடுவடைந்த நிகாம கருப்பூர்‌ நத்தத்து வடசிறகில்‌ 
ஒழுகின்படி மிகுதிக்‌ குறைவுட்‌ பட மனை நி சொம ஆக 
நிகாகிதெ இந்நில ஒ 

ருமாவின்‌ கீழ்‌ முக்காலும்‌ நமூர்‌ முதற்‌ சதிரமுன்றாந்‌ துண்டம்‌ ஸிஹஸை 
தாமோதரபட்டன்‌ தன்னுடைய அபவாற்‌ காலத்திலே உடையார்‌ 
திருவென்‌ 

பபேறுடையார்‌ நாயனார்க்கு பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்துத்‌ தானத்தார்‌ 
இந்நாள்‌ வரையும்‌ அனுபவித்துப்‌ போதுகிற இந்நில இந்நாள்‌ 
முதல்‌ இந்நிலத்துக்கு வரும்‌ பா 

(ய) பாலம்‌ (முக்காலும்‌ கடமையும்‌ வினியோக(ங்களும்‌ கிராமத்துக்க 
அகபு தாத்தமாகத்‌ திருப்பள்ளியெழுச்சி காலத்து ஐஞ்ஞூற்றுவன்‌ 
சந்தி என்று அமுது (முற்றுப்பெறவில்லை! 


ஆவணம்‌ 20, 2009 a7 


28:8 
இடம்‌ : மேற்படி கோயில்‌ இழக்கு வாயிலில்‌ நடப்பட்டுள்ள கற்பலகை, 
காலம்‌ : ஸ்ரீகருஷ்ணதேவராயர்‌, பல வருஷம்‌, 1514, 


செய்தி : இருஷ்ணதேவராயரின்‌ பிரதிநிதியான வீரநரசிங்கராய நாயக்கர்‌ 
திக்கு விஜயம்‌ செய்து வெற்றி பெற லேண்டும்‌ என வேண்டிக்‌ 
கொண்டு லீரநரசிங்கராய நாயக்க முதலியாரும்‌ ஸ்ரீ பராந்தக நாட்டு 
மனிதர்களும்‌ (பிரதிநிதிகள்‌) தூற்றூர்‌ திருவென்பபேறுடைய 
நாயனார்‌ கோயிலில்‌ பூஜை திருப்பணிக்காக கொற்றிலக்கை கூலவரி 
ஆகிய வரிகளின்‌ வருமானத்தைச்‌ சர்வமானியமாக 
வழங்கியுள்ளனர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமன்‌ 

மகா மண்ட 

லேஸ்வரன்‌ ஸ்ரீகிருஷ்ண 
தேவமகாராயர்‌ காரி 
யத்துக்கு சுடவரா 

ன வீரநரசிங்கராய நாய 

க்கற்‌ திகக விசைய 

ம்‌ உண்டாக வேணும்‌ 

என்று பல வருஷம்‌ ஆடி மீயஉ 
19. வீரநரசிங்கராய 

11. நாயக்க முதலியாரும்‌ 

12. ப்ரீபராந்தகன்‌ நாட்டு 

13. மனித்தரும்‌ தூற்றூர்‌ 

14. நாயனார்‌ திருவென்ப பே 

15. இடைய நாயனார்‌ கோயி 

16. லுக்கு பூசை திருப்பணிக்‌ 

17. கு ஆக கோற்றிலக்கை சூல 
18. வரி சறுவமான்னியல்மாக 

19. பண்ணி கல்லுவெட்டி குடுத்‌ 
20. த படியாலே யிந்த நின்றை 
21. யத்துக்கு சந்திராதித்தவரை 
22. யும்‌ சறுவமான்னியமாக ந 

23. டத்திக்‌ கொள்ளவும்‌ யிந்தத்‌ த 
24. ன்மத்துக்கு யாதொருத்தர்‌ 

25. அயிதம்‌ நினைத்தபேர்‌ சிவத்து 
26. ரோகியுமாக கெங்கை க 

27. ரையிலே காராம்‌ பசுவை 

28. க்‌ கொன்ற பாவத்திலே போ 
29. கக்‌ கடவனாகவும்‌ உ 


முழூ. ரெ.ஹூ.௯ மாம்‌ 


டத ஆவணம்‌ 20, 2009 


29. பெரியமறை, சென்னிவனம்‌ 





கல்வெட்டுகள்‌ 
இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌ 


29:1 


இடம்‌ : அரியலூர்‌ மாவட்டம்‌, வட்டம்‌, பெரியமறை காளிக்கோயில்‌ 
நிலைக்கால்‌. 


காலம்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌, யா : 27, கி.பி. 1012. 


செய்தி : இவ்வூரின்‌ பழைய பெயர்‌ விறை என்பதாகும்‌. சோழர்‌ காலத்தில்‌ 
இவ்வூர்‌ பெரிய வணிக நகரமாக இருந்துள்ளது. விறை 
நகரத்தார்கள்‌ திரணி எறிந்து நிரையாகக்‌ கொண்டு வந்த 236 
ஆடுகளை ஆட்டமலி உஞ்சனை மாகாளமுடைய பட்டாரகிக்கும்‌ 
(காளி) உஞ்சேனை மாகாளமுடைய கூத்தர்க்கும்‌ திருவிளக்கு 
வைத்து ஏற்றக்‌ கொடுத்துள்ளனர்‌ என்று இக்கல்வெட்டு 
தெரிவிக்கிறது. இவ்வூர்‌ இராஜேந்திர சிங்க வளநாட்டு 
விறைக்கூற்றத்தின்‌ 8ழ்‌ இருந்துள்ளது. விறை என்னும்‌ ஊர்ப்‌ பெயர்‌ 
மருவி இன்று பெரியமறை என அழைக்கப்படுகிறது. திரணி என்ற 
ஊர்‌ பெரம்பலூர்‌ வட்டத்தில்‌ காரை அருகே உள்ளது. 
இக்கல்வெட்டு மதிரை கொண்டான்‌ ஸ்ரீஇராஜராஜ தேவர்‌ என்று 
முதலாம்‌ இராஜராஜன்‌ பெயரைக்‌ குறிப்பிடுகிறது. இம்மன்னருக்கு 
மதிரை கொண்டான்‌ என்ற பட்டப்பெயர்‌ இருந்ததை 
இக்கல்வெட்டால்‌ அறிகிறோம்‌. மதிரை கொண்ட பரகேசரிவர்மன்‌ 
என்று முதலாம்‌ பராந்தகசோழரும்‌, மதிரைகொண்ட இராஜகேசரி 
என்று சுந்தரசோழரும்‌ அழைக்கப்பட்டதைக்‌ கல்வெட்டுகளில்‌ 
காண்கிறோம்‌. ஆனால்‌ இராஜராஜனும்‌ இப்பட்டப்‌ பெயரால்‌ 
குறிப்பிடப்படுவதை இக்கல்வெட்டில்தான்‌ காண்கிறோம்‌. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ மதி 12. நிஞ்ச னிரை கொ 
2. ரை கொண்ட 13. டு வந்த ஆட்டா 
3. ன்‌ ஸ்ரீஇராஜ ராஜ 14. ல்‌ உஞ்சேநை மா 
4. தேவர்க்கு யாண்‌ 15. காளமுடைய ப 

5. டூ உயஎ - ஆவ 16. ட்டாரகிக்கு 

6. து இராஜேந்த்ர ஸி 17. ம்‌ உஞ்சே 

7. ங்க வளநாட்டு 18. நை கூத்தர்க்கு மா 
8. விறைக்கூற்றத்து 19. க விளக்கு இரண்‌ 
9 விறையில்ந . 20. டே காலுக்கு உப 
10. கரத்தோம்‌ நாங்‌ 21. யமாக விட்ட வாடு 
11. கள்‌ திரணியெ 22 236இ 


ஆவணம்‌ 20, 2009 ப 


2S. 
24, 
25, 


ர நத 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


29 323 


இடம்‌ 


காலம்‌ 


62 


வை எங்கள்‌ பக்க 26. ந(யியட்ட கடவ 
ல்‌ ஆடொற்றுக்‌ 27. களாக கொண்ட 
கு அட்டு நாழி ே 2 


: மேற்படியூர்‌ சுவேதபுரீஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபக்‌ கிழக்குச்‌ 


சுவா. 


: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 32, கி.பி. 1210. 


: விறையான அகளங்கபுரத்தில்‌ உன்ன திருப்பார்பதீஸ்வரமுடைய 


நாயனார்க்கு திருவோலக்க மண்டபம்‌ எடுக்கப்பட்டது. 
இம்மண்ட பத்தின்‌ பெயர்‌ எடுத்தது வலியபெருமான்‌ என்பதாகும்‌. 
இம்மண்டபத்தைச்‌ சென்னிவலக்‌ கூற்றத்து ஆற்றூருடையான்‌ 
பட்டன்‌ பொன்பரப்பினானான சித்திரராயன்‌ என்பவர்‌ 
கட்டியுள்ளார்‌. இவர்‌ ஆறகளூருடைய பொன்பரப்பினான்‌ 
வெட்டும்‌ இராஜராஜ தேவனாரான விக்கிரமசோழ மகதை 
நாடாழ்வாரின்‌ கழ்‌ அமைச்சராகப்‌ பணியாற்றியவர்‌ ஆவார்‌. இவர்‌ 
தன்‌ எஜமானர்‌ பெயரால்‌ இம்மண்டபத்தை எடுத்துள்ளார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ 
பா 

ண்டியன்‌ முடித்தலையும்‌ கொண்டு வீரா அபிஷேகமும்‌ விஜையா 
அபிஷே 

கமும்‌ பண்ணி அருளிய திரிபுவ வீரதேவற்கு யாண்டு 
முப்பத்திரண்டாவது 

ன அகளங்கபுரத்து உடையார்‌ திருப்பார்பதீஸ்வரமுடைய நாயநார்க்கு 
ஆறகளூருடைய பொ 

ன்‌ பரப்பினான்‌ வெட்டும்‌ இரா(ஜ) ரா(ஜ) தேவனாரான விக்கிரமசோழ 
மகதை நாடாழ்வார்‌ திருநாமஞ்சாத்தி செய்‌ 

த திருவோலக்க மண்டபம்‌ எடுத்தது வலிய பெருமானென்று இது 
செய்வித்தான்‌ சென்னிவலக்கூற்‌ 

றத்து ஆற்றூருடையான்‌ பட்டன்‌ பொன்பரப்பினானான சித்திரராயன்‌ 
ஸ்ரீமாயேஸ்வர ரக்க்ஷை. 


: மேற்படி கோயில்‌ மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 32, தி.பி. 210. 


செய்தி : விறையான அகளங்கபுரத்து நகரத்தார்கள்‌ திருப்பார்பதஸ்வர 


முடைய நாயனார்‌ கோயில்‌ பூஜைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 
உள்ளூரிலும்‌ இவ்வூரைச்‌ சேர்ந்‌ இகல்‌ நசன்‌: 

ற! லு வூரை ந்த ற்றூர்களிலும்‌ வசிக்கும்‌ 
குடும்பங்கள்‌ ஒரு நாளும்‌ ஆண்டுக்கு ஒரு நாள்‌ வீதமும்‌ ஊர்ச்‌ சபை 


ஆவணம்‌ 20, 2009 


2, 
க. 
4. 
5. 
6. 
[சி 
8. 
29:4 
இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 
ட்‌ 
2. 
3. 
29: 5 
இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 


ஆவணம்‌ 20, 2009 


நியோகப்படி வரிவிதித்து தண்டிக்‌ கொள்ளவும்‌ அப்படி 
கொடுக்காதவர்களைப்‌ பிணையம்‌ எடுத்துக்‌ கொள்ளவும்‌ 
புதுக்குடையார்‌ இடர்‌ தீர்த்தார்‌, மீ செங்கிளி நாட்டு 'மூவேந்த 
வேளான்‌ மற்றும்‌ ஆவினி எதிரிலி சோழ கண்ணகப்‌ பேரரையன்‌ 
ஆகிய அதிகாரிகளுக்கு வழங்கிய ஆணை பற்றி இக்கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது. 


ம்‌ பெற்றசோதிநாள்‌ விக்கிரம சோழவளநாட்டு விறைக்கூற்ற 

த்து விறையான அகளங்கபுரத்து நகரத்தோம்‌ இவூர்‌ உடையார்‌ 
திருப்பார்பதீஸ்வரமுடை 

ய நாயனாற்குப்‌ பூஜைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ உடலாக உள்ளூரும்‌ 
புறஞ்சேரியும்‌ பிடாகைகளும்‌ 

முள்ளார்‌ தத்‌ தாம்‌ குடும்பத்துக்கு உண்ணும்‌ சிவனாமத்தார்‌ ஒரு நாளும்‌ 
பசானம்‌ ஒரு நாளு 

ம்‌ புதுக்குடையார்‌ இடர்‌ தீத்தாரும்‌ இக்கோயில்‌ தானத்தாரும்‌ உபயம்‌ 
தண்டுவதென்ற ஊரவர்‌ நி 

யோகப்படி தண்டி கொள்ளவும்‌ இப்படி தாராதாரை பிணையம்‌ எடுத்து 
கொள்ள சொன்னோம்‌ இப்படி 

க்க இவை ஆவினி எதிரிலி சோழக்‌ கண்ணக பேரையன்‌ எழுத்து 
என்றம்‌ புதுக்குடையான்‌ எழுத்தென்று 

ம்‌ புதுக்குடையார்‌ மீ செங்கிளி நாட்டு மூவேந்த வேளாண்‌. ....... 

(கல்வெட்டின்‌ தொடக்கப்பகுதி கிடைக்கவில்லை). 


: மேற்படிக்‌ கோயில்‌ அர்த்தமண்டப உட்சுவர்‌ (வடக்குப்‌ பக்கம்‌). 
: சோழர்‌, கி.பி. 10- ஆம்‌ நூற்றாண்டு. 
: இக்கோயில்‌ சாலகம்‌ (கோமுகம்‌ - சிவலிங்க அபிஷேகத்‌: தண்ணீர்‌ 


வெளியே செல்லும்‌ பாதை) செய்தவர்‌ 
பெரியாழ்வான்‌ என்று குறிப்பிடுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ இந்த திருச்சா 
லகம்‌ செய்லித்தாந்‌ 


விறை உடையான்‌ 


விறை உடையாந்‌ பெரியாழ்வார்‌. 


: மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தெற்குப்புற வாயில்‌ அருவுகால்‌. 
: சோழர்‌, தி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு. 


: இவ்வூர்‌ நிலங்களுக்கு கூடுதல்‌ வரிநிர்ணயம்‌ செய்யக்கூடாது எனவும்‌ 


வெட்டி என்ற இல வசப்‌ பணி செய்வதில்லை எனவும்‌ நகரத்தார்கள்‌ 


63 


ம.ஐஃ ஐ. ஜு வ 


(ர 
© 
௬&௧ 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


3. 


64 


முடிவு செய்தனர்‌. இம்முடிவை எதிர்த்து அதிகமாக வரிவிதிப்பது 
அல்லது இந்த முடிவை எதிர்ப்பது ஆகியவை செய்தால்‌ 
விரையாக்கலி சண்டேஸ்வரர்‌ இருவாணை, புவனமுழுதுடையார்‌ 
ஆணை மறுத்தவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 
பெறுவார்கள்‌. 


ஏற்றம்‌ தரமி 11. ம்‌ மித்தரத்‌ 

டா தோமாகவு 12. துக்கு அழிவு 
ம்‌ இன்நிலத்‌ 13. செய்வாரும்‌ 
துக்கு வெட்‌ 14, விரையாக்க 

டி செய்யக்‌ ௧ 15. லி ஸண்டே 
டவதன்றாக 16. ஸ்வரம்‌ திருவா 
வும்‌ இத்தர 17. ணைபுவநமு 
ப்படிய ல்‌ 18. முதுடை 

லது ஏற்றந்‌ 19. யாராணை. 
தரமிடுவா ர 


: அரியலூர்‌ மாவட்டம்‌, வட்டம்‌, சென்னிவனம்‌ தீர்க்கபுரீஸ்வரர்‌ 


கோயில்‌ அர்த்தமண்டப மேற்கு, தெற்குச்‌ சுவர்‌ பட்டிகை. 


: முதலாம்‌ இராசேந்திரன்‌, யா. 3, இ.பி. 1015. 


: வடகரை இராஜேந்திர சங்க வளநாட்டு மேல்காரைக்காட்டு 


சென்னிவலக்‌ கூற்றத்து நாட்டுப்‌ பிரிவுகளின்‌ கழ்‌ இவ்வூர்‌ 
இருந்துள்ளது. இவ்வூர்‌ திருச்சென்னிவலமுடைய மகாதேவர்க்கு 
இவ்வூர்‌ பிராமணன்‌ பாரதாயன்‌ சைவாசாரியம்‌ பண்ணவும்‌, 
திருவிளக்கு எரிக்கவும்‌ காணியாக இவ்வூர்ச்‌ சபையினர்‌ நிலம்‌ 
வழங்கியுள்ளனர்‌. 


ஸ்ரீகோப்பரகேசரிபம்மரான உடையார்‌: ஸ்ரீராஜேந்த்ரசோழ தேவற்க்கு 
யாண்டு மூன்றாவது வடகரை ராஜேந்த்ர சிங்க வளநாட்டு மேல்‌ 
காரைக்காட்டு சென்னிவலக்‌ கூற்றத்து நெடுவாயிலான வீரசோழ 
(நல்லூர்‌ ஊரோம்‌) இவ்வூர்‌ திருச்சென்னிலலமுடைய மாதேவர்க்கு 
இவ்வூர்‌ ப்ராஷ்மணன்‌ பாரதாயன்‌ னுக்கு! 

குடுத்த நிலமாவது இவ்வூர்ப்‌ புதுக்குளத்துக்கு மேற்க்கடைய... யோடும்‌ 
அடைந்த .. (நெறந்தா விளக்கு... இந்நிலம்‌ நீரோடட்டி 

-மாதேவ..... சைவாசாரியம்பண்ணச்‌ சந்திராதித்தவற்க்‌ காணியாக 


நீரோடட்டி காணியாகச்‌ செய்து குடுத்தோம்‌ இ ஸ்ரீகோயில்‌.... இது 
பந்மாஹேஸ்வர ரக்கைை. 


ஆவணம்‌ 20, 2009 


டி ரச 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


29:8 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


மஜ ஐஐ றவ 


கக்‌ ணி... கி்‌ ட்‌. எண்‌ அஷ்‌ 
"EARS 


16. 
17. 


: மேற்படி கோயில்‌ மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்ப்‌ பட்டிகை. 
: இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌, கி.பி. 1052-1064. 
: மன்னரின்‌ மெய்க்கீர்த்தியின்‌ ஒரு பகுதி உள்ளது. 


கொல்லாபுரத்து ஜயஸ்தம்பம்‌ நாட்டி பேராற்றங்கரை கொப்பத்‌ 
தாகவமல்லனை... 

கொண்டு விஜயாபிஷேகம்‌ பண்ணி வீரசிம்மாசனத்து வீற்றிருந்தருளிய 
கோப்பரகேசரி ... (மீதிப்பகுதி சிதைந்துவிட்டது. 


: மேற்படி கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 
: இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 4, கி.பி. 1137. 


:வடகரை விருதராஜ பயங்கர வளநாட்டு க&ீழ்க்காரைக்காட்டு 


சென்னிவலக்‌ கூற்றத்து நெடுவாயில்‌ ஊரவர்கள்‌ திருச்சென்னிவல 
முடைய நாயனார்‌ திருப்பள்ளியறை நாச்சியார்க்குப்‌ பூஜை 
வழிபாட்டுக்கு நிலம்‌ வழங்கியுள்ளனர்‌. 


திஸ்ரீ பூமன்னுபதுபூத்த (மெய்கீர்த்திப்‌ பகுதி) செம்‌ 

பொன்‌ ஸிங்ஹாஸநத்து புவநிமுழுதுடையாளொடும்‌ வீற்‌ 

றிருந்தருளிய கோவிராஜகேஸரி (பன்மரான திரிபுவன) 

(ச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ) குலோத்துங்க சோழதேவற்கு யாண்‌ 

டு ௪ ஆவது வடகரை விருதராஜபயங்கர வளநாட்‌ 

டுக்‌ கீழ்‌ காரைக்‌ காட்டுச்‌ சென்னிவலக கூற்றத்து நெடு 

வாயில்‌ ஊற்குச்‌ சமைந்து நெடுவாயிலுடையான்‌ தி 

ருவரங்க முடையாத்‌ ஒற்றி கொண்டானும்‌ குலோத்துங்‌ 

க சோழச்‌ சென்னி நாட்டு வேளானும்‌ நெடுவாயி(ல்‌ உ 

டையான்‌! ராஜேந்திரசோழச்‌ செந்நி நாட்டு வேளானும்‌.... 

ழந்‌ தேவந்நான எதிரிலிசோழச்‌ சென்னி நாட்டு வேளா 

னும்‌ நெடுவாயிலுடையாந்‌ திருவரங்க முடையா... 

டையானும்‌ இந்நால்வோம்‌. . 

ஆதிதண்டேசுர தேவற்க்கு நிலவிலையாவணஞ்‌ செய்து குடுத்த 
பரிசாவது 

வடகரை விருதராஜபயங்கர வளநா 

ட்டு மேற்கானாட்டு பெண்ணாகடமான முடிகொண்ட 

சோழச்‌ சதுர்வேதிமங்கலத்துப்‌ பிடாகை (காராணை) 


ஆவணம்‌ 20, 2009 65 


19. 


20. 


21. 


22. 
23. 
24, 
2௮ 
26. 


27 


28. 
29, 
30, 


31. 


32. 
மலி, 


க 2:9 


இடம்‌ 


காலம்‌ 


66 


கோட்டையில்‌ இருந்து திருமுந்‌ கைப்படி திருமுக கா 

ணி பெற்ற பள்ளிச்‌ சேந்தந்‌ சுத்தமல்லனாந வாண 
கோவரையந்‌ திருச்செந்நிவலமுடைய நாயனார்க்குத்‌ திருப்‌ 
வறக னுடையாந்‌ சோழதேவனான எதிரி...... 
வேளானும்‌ நெடுவாயி .......... 

I இணக்க னும்‌ இந்நால்வோம்‌ 

ணையை திருப்‌ 

பள்ளியறை நாச்சியாரை எழுந்தருளுவித்துக்‌ கொண்டு 
ட விற்று பொருளறக்‌ கொண்டு 

ஸ்ராவணம்‌ செய்துகுடுத்தோம்‌ நெடுவாயிலுடையாந்‌........ 
.. நெடுவாயிலுடையாந்‌ நக்கந்‌ கூத்தந்‌ 

ராசேந்திர சோழச்‌ சென்னி நாட்டு வேளானும்‌ நெடுவாயி 
லுடையாந்‌ சோழன்‌ தேவனான எதிரிலிசோழ சென்னி 
நாட்டு வேளானும்‌ நெடுவாயிலுடையான்‌ திருவரங்க 
முடையானும்‌ இந்நால்வோம்‌. 


: மேற்படி கோயில்‌ மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
: இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 8, இ.பி. 1141. 
செய்த : 


மன்னர்‌ இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு இறைவனுடைய திருவடி 
களைத்‌ தொழுது கோயில்‌ வழிபாட்டு பூஜைகளுக்கு இறையிலியாக 
நிலம்‌ வழங்கியுள்ளார்‌. கழ்க்காரைக்காட்டு நெடுவாயிலான வீர 
சோழ நல்லூர்‌ திருச்சென்னிவலமுடை ய மகாதேவர்க்கு வேண்டும்‌ 
நிவந்தங்களுக்கு மேல்க்காரைக்காட்டு காவனூரில்‌ நிலம்‌ வழங்கி 
உள்ளார்‌. இவ்வாணையில்‌ பல வருவாய்த்‌ துறை அலுவலர்கள்‌ 
கையொப்பமிட்டுள்ளனர்‌. காவனூர்‌ சென்னிவனத்தின்‌ அருகில்‌ 
உள்ளது. சென்னிவனத்தின்‌ ஒரு பகுதி சோழன்குறிச்சி என 
அழைக்கப்படுகிறது. இதுவே கல்வெட்டுக்‌ குறிப்பிடும்‌ 
நெடுவாயிலான வீரசோழநல்லூர்‌ ஆகும்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமன்னுபதுமம்‌ பூத்த (மெய்கீர்த்திப்‌ பகுதி) செம்‌ 

பொந்‌ வீரஸிங்ஹாஸநத்து புவநிமுழுதுடையாளொடும்‌ 
வீற்றிருந்தருளிய கோராஜகேசரிபத்மராந திருபுவந 

சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகொலோத்துங்க சோழ தேவர்க்கு... கோயில்‌ 

லை திருவடித்தொழுது இடுவித்த ஊர்கள்‌ தேவதான இறை 

யிலிட்டபடிக்கும்‌ வேறுபிரிந்தபடிக்கும்‌ உள்வரி கீழ்‌ காரைக்காட்டு 
நெடுவா 

யிலாந வீரசோழநல்லூர்த்‌ தி 
வேண்டும்‌ நிமந்த 


ருச்செந்நிவலமுடைய மஹாதேவர்க்கு 


ஆவணம்‌ 20, 2009 


23. 


24, 


வில 
26. 
இர 
28. 
29. 
30. 
31. 
52. 
34. 
34, 
3௮. 


36. 


37. 


38. 
ம. 


40. 


29 : 10 


படம்‌ 


காலம்‌ : 


செய்தி : 


ஆவணம்‌ 20, 2009 


ங்களுக்கு இறுப்பதாக யித்தேவர்க்கு யிவ்வூரிக்‌ கீழ்யிறை யிலியாய்‌ 
வருகிந்‌ நிலமாய்‌ 

பழம்‌ பேர்‌ தவிர்த்து யாண்டு ஏழாவதின்‌ எதிராமாண்டு முதல்‌ 
தேவதான யிறையிலி..... 

தொடர்ச்சி துண்டு கல்‌ 

றளளருள தேவதாந இறையிலி இட்டபடிக்கு உள்வரி 

கீழ்காரைக்காட்டு நெடுவாயிாந வீரசோழநல்லூர்‌ 

ச்செந்நிவலமுடைய மஹாதேவர்க்கு வேண்டும்‌ நிமந்த 

ங்களுக்கு இறுப்பதாக யாண்டு ஏழாவதிந்‌ எதிராமாண்டு முத 

ல்‌ தேவதான இறையிலி இட்டபடிக்கு கீழ்க்காரைக்காட்டு 

படியா ள்‌எறறயதாக 110 நூற்றொருபத்து ஒருகலனே 

எழுகுறுணி நாநாழியும்‌ மேல்காரைக்காட்டுக்‌ காவனூரில விட்ட... 

ரல....ய சந்‌... ளஎய எண்‌ கல ய நெல்லு.... கத இருநூற்றெண்‌ 

பத்‌ தெண்கலநேய்‌ தூணி நாநாழியும்‌ யாண்டு ஏழாவதின்‌ எதிராமாஸ்டு 

முதல்‌ தேவதாந இறையிலி இட்டமைக்கு இவை புரவரி ஸ்ரீகரண 

மூன்றாம்‌ துண்டு 

ரணநாயகம்‌ வாகையூருடையான்‌ எழுத்து இவை புரவுவரி 
ஸ்ரீகரணநாயகம்‌ தலைநாருடையாந்‌ எழுத்து... ரையன்‌ எழுத்து 
இவை சிங்கள 

ராயன்‌ எழுத்து இவை பங்களராயந்‌ எழுத்து இவை புரவுவரி 
ஸ்ரீகரணத்து முகவெட்டி தைஞ்சாவூர்‌ கிழவந்‌ எழுத்து 

நான்காம்‌ துண்டு 

இறையிலி இட்டமைக்கு இன்னித்துக்கு... 

மைக்கு எண்கலப்படியால்‌ வன்த நெல்லுக்கு.. யமாகி வ....... நெல்லுக்கு 
இறைபார்த்துக்‌ கொள்வது ....... 

வெட்டி நே..... மரமுடையாந்‌ எழுத்து இவை புரவுவரி ஸ்ரீகரண 
நாயகம்‌.......... எழுத்து இவை புரவுவரி 


- மேற்படி கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌, பட்டிகை, குமுதம்‌, 


மேற்குச்‌ சுவர்‌. 
சோழர்‌, இ.பி. 12-ஆம்‌ நூற்றாண்டு. 


இவ்வூர்ப்‌ பெயர்‌ சென்னிவனமான வித்யாதர சோழநல்லூர்‌ என 
குறிப்பிடப்படுகிறது. இராஜேந்திர சோழப்‌ பேராறு என்ற ஆறும்‌, 
அதிகாரி தேவராஜன்‌ என்பவர்‌ பெயரும்‌ குறிப்பிடப்படுகின்றன. 


67 


ரு. இற ர 


29:1 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


ooo ௬ இ. எ 


அ அமி கி்‌ வெற்ப ணி 
௭3 இன்‌ ந 2 ந இ 


6£ 


சென்னிவனமான வித்யாதர சோழ நல்லூர்‌... 

வயு இராஜேந்திர சோழப்‌ பேராற்றுக்குத்‌ தெற்கு........ 
ட தேவராஜன்‌ நமக்குச்‌ சொந்நமையில்‌.............. 
கொண்டு...... ... திருக்காப்பு நீக்கி......... 

திருநொந்தா விளக்கெரிக்க கடவராக..... 


- மேற்படி ஊர்‌ மேற்கு கல்‌ நாட்டி கொல்லையில்‌ உள்ள கல்வெட்டு. 


- காளாக்கதோழ உடையார்‌, துன்முகி வருஷம்‌, இ.பி. 1621. 


சென்னியை ஆண்ட தம்பிரான்‌ கோயிலுக்கு காளாக்கத்‌ தோழ 
உடையார்‌ சர்வமானியமாக ஐம்பது குழி நிலம்‌ வழங்கியுள்ளார்‌. 


துன்‌ 

முக வருஷம்‌ பங்குனி மீக ௨ 
ஸ்ரீமது சென்னி யாண்ட 
தம்பிரானாற்கு காலாட்கள்‌ 
தோழ உடையார்‌ புண்ணி 
யமாக காலிங்கராயர்‌ மே 

ல்‌ நந்தவானத்துக்கு சறு 

வ மாநியக்‌ கட்டளை யிட்ட 
நிலம்‌ கு௨ ௬ய இந்த குழி 
அன்பதும்‌ சந்திராதித்தி 
யவரையும்‌ அனுபவி 

த்துக்‌ கொள்ளவும்‌ உ 
யிந்தப்‌ புண்ணியத்தை 
அகுதம்‌ பண்ணின பேர்‌ 
கங்கைக்‌ கரையிலே ஆ 
யிரம்‌ காராம்‌ பசுவை கோ 
தானம்‌ பண்ணின பல 


ன்‌ பெறுவர்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


30. வாலிகண்டபுரம்‌ வாலீஸ்வரர்‌ கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ - ]]* 






இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
30 : 1 


இடம்‌ : கருவறைத்‌ தெற்குச்‌ ஈவர்‌ தட்‌.சிணாமூர்த்தி கோட்டம்‌ வலப்பக்க 
கால்‌ பகுதி). 


காலம்‌ : சோழவரசன்‌, இராஜகேசரி. 


செய்தி : உகளூர்‌ கூற்றத்து அத்தியூரைச்‌ சேர்ந்த திருவாலி வீரைநாரணன்‌ 
என்பவர்‌ இக்கோயிலில்‌ அரைவிளக்கு எரிய வைக்கப்‌ பொன்‌ 
வழங்கியுள்ளார்‌. இதைப்‌ பெற்றுக்‌ கொண்ட நகரத்தார்‌ தினமும்‌ 
ஆழாக்கு நெய்‌ வழங்கியுள்ளார்‌. கல்வெட்டில்‌ கொடை.யாளரின்‌ 
பெயர்‌ உள்ளிட்ட. சில பகுதிகள்‌ சிதைந்துள்ளன. இருப்பினும்‌ 
கருவறை வட சுவரில்‌ பரகேசரிவர்மனின்‌ (உத்தமசோழன்‌) 13-ஆம்‌ 
ஆண்டு கல்வெட்டில்‌ இவர்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோராஜகேசரிபன்மற்கு . .. 

ஆவது திருவாலீஸ்வரத்து மஹாதேவற்க்கு உகளூற்‌ கூ 
ற்றத்து அத்தியூருடையதிருவா(லி வீரை நாரணன்‌ வைத்த! 
அரை விளக்காற்‌ பொன்‌ .... 

சை மேலை நகரத்தார்‌... 

நாராயத்தால்‌ நிசதி ஆழாக்‌.... 

வ சந்த்ராதித்திய..... 


௨௫% ம. ௪ 


வ 


30:4 

இடம்‌ : அலங்காரமண்டப பீடத்தில்‌ வைத்துக்‌ கட்டுப்பட்டுள்ள 
துண்டுக்கற்கள்‌. 

காலம்‌ : முதலாம்‌ இராசேந்திரன்‌, யா : 5 அல்லது 6. 


செய்தி : கல்வெட்டு பல துண்டுகளாக உள்ளது. இதில்‌ முதலிரண்டு வரிகள்‌ 
முதலாம்‌ இராசராசன்‌ கல்வெட்டாகும்‌. அதன்‌ &ழ்‌ இராசேந்திரனின்‌ 
கல்வெட்டு எழுதப்பட்டுள்ளது. அருமொழிதேவ ஜீனாலயத்தில்‌ 
விளக்கு ஏற்ற பொன்‌ கொடை வழங்கப்பட்டுள்ளது. 
வாலிகண்டபுரத்து மணிக்கிராமத்து வியாபாரிகள்‌ கொடை 
வழங்கியுள்ளனர்‌. கேரளாந்தகபுரத்து நகரத்தார்‌, சங்கரப்பாடி 
rr 
“ இக்கோயிலில்‌ உள்ள 33 கல்வெட்டுகள்‌ ஆவணம்‌ இதழ்‌ 18ல்‌ வெளி 
வந்துள்ளன. எஞ்சிய கல்‌" வட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ இட-ம்‌ பெற்றுள்ளன. 


ஆவணம்‌ 20, 2009 69 


70 


மீக இல ல. “5 


௬ இம ௮ 


ரை 


கஸ்‌ 


நகரத்தார்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளனர்‌. நகரக்கல்‌ என்ற எடைக்கல்‌ 
குறிக்கப்படுகிறது. பல கல்வெட்டுகளில்‌ பல்பழந்தீவு வெற்றியுடன்‌ 
மூடியும்‌ இம்மன்னரின்‌ மெய்கர்த்தி 5 அல்லது 6-ஆம்‌ ஆட்சி 
ஆண்டுகளில்‌ எழுதப்பெற்றுள்ளது : “இ.க.ஆ. 244/1902, 22/1895, 185/ 
1902) எனவே £ழ்உள்ள மெய்கீர்த்துப்‌ பகுதியும்‌ பல்பழந்தவுடன்‌ 
முடிவதால்‌ இக்கல்வெட்டின்‌ காலம்‌ 5 அல்லது 6 ஆம்‌ ஆண்டுகள்‌ 
எனக்‌ கொள்ளலாம்‌. 


துண்டு-1 

ஸ்வஸ்திஸ்ரீ திருமன்னிவளர இருநிலமடந்தையும்‌ 

யரோங்கெழில்‌ முடியு முன்னவர்‌ பக்கல்‌ றென்னவர்‌ 

மற்றீவரண்‌ கருதி இருததிய (செம்பொன்‌! 

துண்டு-2 

கொள்ளிப்‌ பாக்கையும்‌ நண்ணற்‌ கருமுரண்‌ ம 

டகோப்பரகேசரிபன்மரான இராசேந்திர சோழதேவ 

ண்டபுரத்து நகரக்‌ கல்லால்‌ பதினாற்‌ கழஞ்சு 

பொன்‌ இருகழஞ்சரை இ-விளக்கொன்றுக்கு இது 

துண்டு-3 

மாங்கவர்‌ தேவியரோங்கெழி... 

புரத்து அருமொழிதேவ சீனாலைய 

ற்பேர்த்த துனை ஓடொப்பது பட்டம்‌ 

வல்‌ குடுத்தின 

துண்டு-4 

ண்ணைக்‌ கடக்கமும்‌ பொட. 

துண்டு-5 

ன்னர்‌ பக்‌(கல்‌ ... டியுமிந்திரனாரமும்‌ மெறிய 

.. கொண்ட சோழப்பேரையன்‌ 

ல பொன்‌ ஐங்கழஞ்சேய்‌ எழுமஞ்சாடியும்‌---கு ஒன்பது மாறிப்பட்டம்‌ 
ஒன்‌ 

துண்டு-6 

வாசியுஞ்சுள்ளிச்‌ சூழ்மதி 

தீவும்‌ மாப்பொருதண்டாற்‌ கொண் 

ர்க்கு குடுத்த பொன்னிற்‌ வாலிக 

இதில்‌ மோடன்‌ ஐயாறன்‌ 

துண்டு-7 

ந்தியும்‌ ஊத ஐஞ்சு காசு கொண்டு திங்கள்‌ இரண்டக்கம்‌ 

யும்‌ ஒருகாளம்‌ ஊதக்கொண்ட காசு ஐஞ்சினாலும்‌ பலிசை 


ஆவணம்‌ 20, 2009 


௬ வறு ௪ 


30 :3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 20, 2009 


துண்டு-8 

இன்புற்று நெடுதிசை ஊழி இடைதுறை 

கரை கரிகாலகன்ன வளநாட்டு வந்நாட்டு வாலிகண்டபரம்‌ 
இவ்வூர்‌ மணிக்கிராமத்து வியாபாரிய்கள்‌ சந்திராதித்‌ 
நகரத்தோமு இ சங்கரப்பாடி நகரத்தோமு 
துண்டு-9 

பள்ளி உடையார்‌ சாத்திவிளக்கு... யான்‌ வசம்‌ 

காசு நிறை பெரியதேவர்க்குப்‌ பிரபை 
கேரளாந்தகபுரத்து நகரத்தோம்‌ 

துண்டு-10 

று பெரிய எறிமணி ஒன்று தூபம்‌ 

ன்று பட்டமொன்று முகவை ஒன்‌ 

துண்டு-11 

விளக்காறு பரிகல இசப்பானை இரண்டு 

ப்பூ ஐஞ்சு நிறை கழஞ்சேய்‌ முக்கால்‌ 


- மகாமண்டபத்‌ தென்பகுதி மேற்குச்‌ சுவர்‌ (1008 லிங்கம்‌ உள்ள 


அறை. 


: வீர சோமேஸ்வரன்‌ (இ.பி. 1233-1262). 


- போசள மன்னர்‌ சோமீஸ்வரனின்‌ தாதி (பணிப்பெண்‌) பதுமவ்வை 


என்பவர்‌ மன்னரின்‌ நலனுக்காக இக்கோயிலில்‌ ஒரு சந்தி அமுது 
படைத்திட சிறுகூடல்‌ ஊர்‌ ஏரி கீழ்‌ அரை நிலம்‌ வாங்கிக்‌ 
கொடையாகக்‌ கொடுத்துள்ளார்‌. இந்நிலத்தை வரி நீக்கி 
(இறையிலி) கோயிலுக்கு மன்னர்‌ அளித்து இதுபற்றி கோயில்‌ 
அலுவலர்களுக்கு தோனத்தார்‌ ஆணை ஓலை) அனுப்பினார்‌. இது 
சோழமன்னன்‌ மூன்றாம்‌ இராசராசனின்‌ ஆட்சியில்‌ பாது 
செய்யப்பட்டது. மேலும்‌ சோழர்‌ மற்றும்‌ போசளர்‌ ஆகியோரின்‌ 
கூட்டாட்‌சி இக்காலக்‌ கட்டத்தில்‌ இப்பகுதியில்‌ நிலவியதை 
இக்கல்வெட்டுக்‌ காட்டுகிறது. கல்வெட்டின்‌ மீது சுவர்‌ வைத்து 
மறைக்கப்பட்டுள்ளதால்‌ சோழ அரசரின்‌ ஆட்சியாண்டை 
அறியமுடியவில்லை. 

ஸ்வஸ்திஸ்ரீ போசள வீரசோமீஸ்வரதேவரைசர்‌ ஓலை வன்னாட்டு வா 
லிகண்டபுரத்து உடையார்‌ திருவாலீஸ்வரமுடைய நாயனார்‌ (கோயில்‌ 


தா) 
னத்தார்‌ கண்டு திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராசராச (தேவற்கு.. 
வதில்‌ நம்‌ தாதி பதுமவ்வை நமக்கு நன்றாக ஒரு சந்தி அமுது... (நா! 


71 


காலம்‌ : விஜயநகர்‌, சகம்‌ : 1311, சுக்லவருஷம்‌ இ.பி.1389. 
செய்தி : 


: கற்பாடி (கல்பாடி) ஊரைச்‌ சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர்‌ 


72 


ச்சியார்‌ ஸ்ரீகத்தத்து நீர்வாத்து இந்நாட்டு சிறுகூடல்‌ ஏரிகழ்‌... 

த்து தேவதான இடையிலியாக இட்ட நிலம்‌ அரை... 

க்கும்‌ திருச்சுலதாபனம்‌ பண்ணித்‌ திருக்கற்றளியிலே..... 

ட்டி கல்வெட்டி கொள்வதே இதுமாறு மாறுவான்‌ தந்மிணாட்டியை பு 
லையற்கு குடுப்பாந்‌ இது ஸ்ரீமாஹேஸ்வர ரக்ஷை/. 


: நடராஜர்‌ சன்னதி தெற்குச்‌ சுவர்‌ பீடம்‌. 
: யா : 18. சுந்தரபாண்டியன்‌, கி.பி. 1296. 


: தருவையாறுடையான்‌ வில்லி மகதராயரான இருங்கோளன்‌ 


என்பவர்‌ இக்கோயில்‌ இறைவன்‌ ஏறி அருள திருவாடலரங்கும்‌ 
திருப்பள்ளியறையும்‌ செய்வித்துள்ளார்‌. இவர்‌ வாலீஸ்வரமுடைய 
நாயனார்‌ கோயிலுக்குத்‌ திருநாமத்துக்காணி இறைலியாக இருந்த 
பிரம்மதேசமான இருவாபரணமீட்ட பெருமாள்‌ நல்லூரில்‌ காணி 
உரிமை உடையவராக இருந்துள்ளார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோற்ச்சடபன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீஸுந்தரபாண்டிய தேவற்கு யாண்‌ 

டு யஅ-வது வெம்பார்‌ நாட்டு கீழ்கூற்று வாலிகண்டபுரத்து உடையார்‌ 
திருவாலீஸ்வரமுடைய னாயனார்‌ 

திருநாமத்துக்‌ காணி யிறையிலியான பிரமதேசமான திருவாபரண 
மீட்டபெருமாள்‌ நல்லூர்‌ குடிநீங்காதிருநாமத்துக்‌ 

காணியுடைய திருவையாறுடையான்‌ வில்லி மகதராயரான 
இருங்கோளனேன்‌ இன்னனயனார்க்‌ 

கு ஏறியருள திருவாடரங்கும்‌ திருபள்ளி அறையும்‌ செய்வித்தேன்‌ என்‌ 
தன்மம்‌. 


: மகாமண்டபத்‌ தென்சுவர்‌ பட்டிகை. 


இக்கோயிலில்‌ ஸ்ரீபலிபீடம்‌ மற்றும்‌ கிணறு ஆகியவற்றை 
அமைத்துக்‌ கொடுத்துள்ளார்‌. கோபுரத்துக்கு அருகில்‌ உள்ள குளம்‌ 
இவர்‌ அமைத்தது எனக்‌ கொள்ளலாம்‌. இச்செய்தி பாடல்‌ வடிவில்‌ 
எழுதப்பெற்றுள்ளது. 


திழவாலிநாதற்கு சிறி பெலி பீடமுந்தான்‌ சமைத்து மருவார்‌ பொழிலுங்‌ 


கிணறுங்‌ கண்டான்‌ வனசத்துறையுந்‌ திருமாது சேர்புயன்‌ கற்பாடி 
ஆதி செகம்புரந்து 


ஆவணம்‌ 20, 2009 


2. தரூலாகிய கொடைச்சீரன்‌ எங்கோன்‌ சக்கரவத்தியே உ ஸகாப்தம்‌ சத 
1311- இதன்‌ மேல ஸாுக்ல ' ஸம்வத்ஸரத்துச்‌ செயதான்‌ 
ஸ்ரீமாஹேஸ்லர ரக்‌ ஷ. 

30 : 6 

இடம்‌ : மகாமண்டப கிழக்குச்‌ சுவர்‌ பட்டிகை (நுழைவாயில்‌ வலப்பக்கம்‌). 

காலம்‌ : எறமாஞ்சி செங்காயபத்‌ திம்மையநாயக்கர்‌, சகம்‌ 1418 நள வருஷம்‌, 
கி.பி, 1496, 

செய்தி : இக்கோயில்‌ பூஜைத்‌ திருப்பணிக்கு அகரப்பற்று (பிரதேயம்‌) 
கோயில்பற்று (தேவதானம்‌) உள்ளிட்‌... பகுதிகளில்‌ வசிக்கும்‌ 


குடும்பங்கள்‌ (குடி) செலுத்தவேண்டிய பண அளவு இப்பகுதி 
நாட்டார்களால்‌ நிர்ணயிக்கப்பட்ட மை. 


1.  சுபமஸ்து ஸ்வஸ்திஸ்ரீ தம்மயறாயர்‌ ப்ருதிவி ராஜ்யம்‌ பண்ணி அருளா 
நின்ற சகாத்தம்‌ 1418 இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற நள ஸம்வத்‌ 
2 ஸரத்து மேஷ நாயற்று அபரபக்ஷத்து சதுற்தியும்‌ சுக்கிற வாரமும்‌ பெற்ற 
அனை நாள்‌ ஸ்ரீமது நரளோகர்‌ கண்ட வங்கிநாராயணன்‌ எறமாஞ்‌ 
3. தி செங்காயப... கரிகாலகந்ந வளநாட்டு வன்நாடான வெண்பார்‌ நாட்டு 
வன்னாட்டு நாட்ட 
4. வரோம்‌ நாயனார்‌ திருவாராதனை திருப்பணிக்கு இன்னாட்டுக்குள்ள 
அகரப்பற்று கோயிற்பற்று தான 
5. மானியம்‌ இறையிலி மலைப்பற்று நாடு சேர குடிக்கு ஒரு பணம்‌ 
குடுக்கத்‌ தக்கது ஆகவும்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ 
6. யின்னாட்டவரோம்‌ யிந்த தன்மத்துக்கு யாதொருத்தர்‌ அகிதம்‌ 
பண்ணின அவர்கள்‌ கெங்கைக்கரை : 
7. யிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்ற பாவத்திலே போகக்‌ கடவர்களாகவும்‌ 
இப்படிக்கு நாட்டவர்‌ பணி 
8. யால்‌ நாட்டுக்‌ கணக்க...... 
30:7 
இடம்‌ : மகாமண்டப வடக்கு-மேற்கு சுவர்‌ பீடம்‌. 
காலம்‌ : கிருஷ்ண தேவமகாராயர்‌, சகம்‌ 1436. பவ வருஷம்‌, இ.பி. 1514. 


செய்தி : இக்கோயில்‌ நாயகர்‌ திருமுன்‌ மண்டபத்தில்‌ வன்னாட்டடு நாட்டாரும்‌ 
கைக்கோள முதலிகளும்‌ கூட்டம்‌ கூடி முடிவெடுத்து ஆணை 
பிறப்பித்தனர்‌. வாலிகொண்டாள்‌ என்ற பெண்மணி 
குறிப்பிடப்படுகிறார்‌. 


1, உ சாகரஞ்‌ சூழ்‌ வைய்யகத்துத்‌ தண்டீசன்‌ கருமன்‌ ஆ।(ராயிதலால்‌ 
பண்டே அறஞசெய்தான்‌ செய்தான்‌ அறங்காத்தான்‌ பாதந்‌ 


ஆவணம்‌ 20, 2009 73 


2 


30 : 8 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


பூ டட இட்‌ 4 


74 


திறம்பாமற்‌ சென்னியின்‌ மேல்‌ வைய்த்து திருக்காவேரிக்கு 
வடகரை கரிகாலகன்ன வளநாட்டு வன்னாட்டு வெண்பாநாட்டு 
வாலிகண்டசோழபுரத்து நாயனார்‌ திருவாலீசுரமுடைய நாயனார்‌ 
கோயிலுக்கு தேவகாரியப்‌ பிறதானரான ஆதிதண்டே சுரர்‌ 
திருமுகம்மாவனம்‌ ஸ்ரீமன்மாக மண்டலேசுரன்‌ சதுற்சமுத்திராபதி 
ஸ்ரீலீரப்பிறதாபரான கிஷ்ணதேவ மகாராயர்‌ பிறுதுவிராச்சியம்‌ 
பண்ணி அருளா 

நின்ற சகாற்தம 1436 - இதன்‌ மேற்‌ செல்லா நின்ற பாவ சங்கடகரத்து 
உத்தராயணத்து மகர நாயற்று பஞ்சமியும்‌ மிறுகசீரிஷமும்‌ பெற்ற 
சுக்கிற வாரத்து நாள்‌ இன்னாயனார்‌ திருக்கோவிலில்‌ நாயகர்‌ 
வாசலில நாயகர்‌ திருமுன்மண்டபததில்‌ இன்னாடு நாட்டவரும்‌ 
நாட்டவரும்‌ கோயில்‌ தானசமையம்‌ நால்வகைக்‌ 
கைய்க்கோளமுதலியள்‌ பரிகலத்தாரும்‌ குறைவறக்‌ கூடி நிறைவற 
இருந்து பொருட்‌ கொடு இசைந்து சண்டேசுரத்‌ திருமுகம்‌ 
குடுத்தபடி செவத்தி சந்நிதி ஆன ஆண்ட பெருமாள்‌ துலுக்கணன்‌ 
மெச்சிதுக்கச்சி பெரிய நாச்சி வாலிகொண்டாள்‌. 


: இரண்டாம்‌ கோபுர கிழக்கு பீடம்‌ (வாயில்‌ வலப்பக்கம்‌). 
: இருஷ்ண தேவமகாராயர்‌ காலம்‌, சித்திரபானு வருஷம்‌, கி.பி. 1522. 
- திருவிழா நாட்களில்‌ சுவாமி புறப்பாடு செய்யப்படும்‌ போது 


குடைபிடிப்பது வழக்கம்‌. இத்தகைய பணியைச்‌ செய்யும்‌ மூன்று 
நபர்களுக்கு இசனை, தேவையூர்‌ ஆதிய ஊர்களில்‌ 500 குழி நன்சை 
நிலத்தைப்‌ பெரிய எல்லாப்ப நாயக்கர்‌ வழங்கியுள்ளார்‌. அந்நிலம்‌ 
குடை ஆள்‌ ஜீவிதம்‌, கடை ஆன்‌ மானியம்‌ என 
அமழைக்கப்பட்டுள்ளது. 


சுபமஸ்து சித்திரபானு ஸ்‌ சித்திரை மீ யரு உ ஸ்ரீபெரிய 

எலல (ப்ப) நாயக்கர்‌ தானத்தார்‌ வாலிநாயக பட்டற்கும்‌ 

தேவர்‌ தண்ட நம்பிக்கும்‌ வாலிநாயகப்‌ பிரியற்க்கும்‌ கலை 

ட ஆள்சீவிதம்‌ இசனை நன்செய்‌ நிலத்திலே முன்னூறு குழியும்‌ 

தேவையூர்‌ நன்செய்‌ நிலத்திலே இருனூறு குழியும்‌ ஆக அஞ்னூறு 
குழியும்‌ 

மூவர்க்கும்‌ கொடை ஆள மானியம்‌ ஆக கட்டளை 

இட்டபடியாலே சந்திராதித்ததியவரையும்‌ அனு 

பவித்துக்‌ கொள்ளவும்‌ 


: அம்மன்‌ சன்னதி மேற்கு சுவர்‌ பீடம்‌. 


காலம்‌ : வேங்கடபதி தேவமகாராயர்‌, சகம்‌ 1544, துந்துபி வருஷம்‌, க.பி.1622. 


ஆவணம்‌ 20, 2009 


௪ ல்‌ + ச்‌ . « ௪. ௩ ப] ப 

செய்தி : னார்‌ உலகட்காத்தவாணாதமையர்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என 
அழைக்கப்படுகிறது. இவ்வூரிலிருந்த வீடு மற்றும்‌ நிலங்களை இலர்‌ 
இக்கோயிலுக்கு அபிஷேக கட்டளைக்கு கொடுத்தது பற்றிக்‌ 
கூறுகிறது கோயில்‌ அலுவலராகக்‌ கண்காட்‌ சி இருமலை ரெட்டி யார்‌ 
குறிப்பிட..ப்படுகிறார்‌. இவ்வூரின்‌ எல்லைகளாக  மேலஜூார்‌, 
சிறுதொழுவூர்‌, இரையூர்‌, நீவாநதி (வெள்ளாறு) ஆகியவை 
காட்டப்பட்டுள்ளன. 


1. ஸ்ரீமத்‌ ஸ்வஸ்தி ஸ்ரீமந மஹாமண்டலேஸவரந்‌ ஹரி ஹர ராயவிபாடந் 
பாஷைக்குத்‌ தப்புறாயர்‌ கண்டந்‌ மூவராய கண்டந்‌ 
ஸண்டபரஸண்டந்‌ கண்டனாடு கொண்டு கொண்டனாடு குடாதான்‌ 
பூர்வதக்ஷிண பச்சிமோத்தர ஸதுஸமுத்ராதிபதி வேங்கடபதி 
தேவமஹாராயர்‌ ப்ருதிவிராஜ்யம்‌ பண்ணி அருளா நின்ற 
ஸ்வஸ்திஸ்ரீ ஸ 

2. காப்தம்‌ 1544- இதின்‌ மேல்‌ செலலா நின்ற துந்துபி ஸம்வத்ஸரத்து 
மேஷ நாயற்று பூர்வபக்ஷத்து த்ருதியும்‌ ஸோமவாரமும்‌ பெற்ற 
ரேவதி ரக்ஷத்ரத்து னாள்‌ காவேரி வடகரை விருதராஜபயங்கர 
வளனாட்டு மேற்கால்‌ னாட்டு இருங்கோளப்பாண்டி வளனாட்டு 
வெண்பார்‌ னாடாகிய உகளூர்‌ 

3 கூற்றத்து ப்ரஹ்மதேஸமாந கீரனூருக்கு பரதினாமமான உலகஙகாதத 
வாணாதரையர்‌ ஸதூவேதிமஙகலத்து கீரனூர்‌ ஸோமயாஜியார்‌ 
கோலவராக கவிபெற்றாரும்‌ ஆச்சாம்பிள்ளை பெற்றாரும்‌ --- 
நாராயணந்‌ (புத்ர வேதாயி உள்ளுட்டாரும்‌ அனந்தர்‌ மூவராபுக்கு 
ஆயி அம்மனும்‌ இவர்கள்‌ எல்லாருமாக பிலப்பரட்டி 
திம்மிரட்டியார்‌ புதர 

4. ந்‌ கண்‌(ககாசசி திருமலை ரட்டியார்‌ அவர்களுக்கு உபாக்ஷயயரா 
பகுகை) குடுத்தபடி இற்ற னாள்‌ யெங்களுடைய கராமம்‌ முழுதும்‌ 
வரும பாகம்‌ அ-ம்‌ மனை அ-ம்‌ உபகக்ஷயயா பூர்வம்‌ பண்ணக்‌ 
குடுத்தபடியினாலே பாக விபரம்‌ கோலவராக பெற்றார்‌ பாகம்‌ -௬- 
க்கும்‌-மனை ௬-க்கும்‌ டே யரா (பெளத்ரந்‌ னாராயணந்‌ புக்கு 
இவதாயி உள்ளுட்டார்‌ பாகம்‌-௧-ம-மனை-௧-ம்‌ 

5 அனந்தாழ்வார்‌ ஆயி அம்மந்‌ பாகம -௬-மனை அரையும்‌ ஆச்சான்‌ 
பிள்ளை பெற்றார்‌ பாகம்‌ க-மனை ஒன்றும்‌ ஆக பாகம்‌ எட்டும்‌ 
மனை எட்டும்‌ உபயாங்கமாக நிச்சயிற்ற -- இந்த பொன்‌ னூற்று 
தொண்ணூற்று இரண்டும கண்க்காச்சி ரட்டியார்‌ அவர்கள்‌ குடுத்து 
வாலீஸ்வரர்க்கு அபிஷே 

6. க கட்டளைக்கு சேற்றபடியினாலே ஆசந்த்ராக்கம்‌ ஸ்தாயி ஆக புத்ர 
பெளத்ர பரம்பரை ஆக தானாதி விந்மய விக்ரயங்களுக்கும்‌ 
யோகயமாக அனுபவிற்றுக்‌ கொள்ள கடவராகவும்‌ இதுக்கு 
த்ரவ்யச்‌ சிலவு வாலிகண்டபுரம்‌ னோட்டம்‌ கையிலாசன்‌ 


ஆவணம்‌ 20, 2009 75 


[க 


10. 


30 : 10 


இடம்‌ 


காலம்‌ 


செய்த : 


76 


பார்வையாக பற்றிக்‌ கொண்டபடியினாலே இதுவே த்ரவ்யச்சிலவு 
(கை இடாலகடகல்ல வாகவும்‌) க்ராமம்‌ உலகங்‌ 

காத்த வாணதரையர்‌ ஸதுர்வேதிமங்கலத்தில்‌ கீரனூர்‌ அகரம்‌ முழுதும்‌ 
ஸகல ஸமுதாய ப்ராப்தியும்‌ னாந்கெல்லைக்குள்பட்ட மேலனூர்‌ 
எல்லைக்கு கிழக்கு சிறுதொழுவூர்‌ எல்லைக்கு மேற்க்கு யிரையூர்‌ 
எல்லைக்கு வடக்கு நீவாவாற்றுக்கு தெற்கு னாந்கெல்லைக்குள்‌ 
பட்ட ஸகல ஸமுதாய ப்ராப்தியும்‌ நிதி நிஷேப ஜலபாஷாண 

.... என்கின்ற அஷ்டபோக தேஜஸ்தலாம்யங்களம்‌ உள்படப்‌ பெற்றக்‌ 
கொண்டு  கண்க்காச்சி ரட்டியாரவர்கள்‌ வாலீஸ்வரருக்கு 
அபிஷேக கட்டளைக்கு கொண்டு சேற்றபடியினாலே 
ஆசந்த்ராக்க ஸ்தாயியாக புத்ர பெளத்ர பாரம்பரையாக தாநாதி 
விநிமய விக்கிரயங்களுக்கும்‌ யோக்யமாக 
ஆசந்திராதித்யவரையும்‌ அநுபவிற்றுக்‌ கொள்ளக்‌ கடவராகவும்‌ 

இந்த உபக்ஷ வையார்‌ எபதின யெக்க ஒலைக்குற்றம்‌ வரிமாறாட்டம்‌ 
வாசகப்‌ பெழை முறி நெரிசல்‌ மருப்பு மாயேறு வெட்டு சிதுக்கு 
எக்குற்றம்‌ உண்டானாலும்‌ குற்றமென்று சொல்லக்‌ 
கடவதல்லவாகவும்‌ இப்படிக்கு கண்க்காச்சீரட்டி திருமலை 
ரட்டியார்‌ அவர்களுக்கு கீரைனூர்‌ ஸோம 

யாஜியார்‌ பெற்றாரும்‌ ஆச்சாம்பிள்ளை பெற்றாரும்‌ வேதாயி ஆயி 
அம்மனும்‌ (உபக்ஷயதாரா பூர்வத்ருகை) பண்ணிக்குடுத்தோம்‌ ௨. 


: பிரசன்ன வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஆண்டாள்‌ சன்னதி 


கருவறை-அர்த்த மண்டபத்‌ தென்சுவர்‌ முப்படைக்‌ குமுத பீடம்‌. 


: இராமதேவமகாராயர்‌, சகம்‌ 1551, விபவ வருஷம்‌, கி.பி. 1629. 


சேலம்‌ இன்னமநாயக்கர்‌ பிரசன்ன வெங்கடேச பெருமாள்‌ 
கோயிலில்‌ சூடிக்கொடுத்த நாச்சியார்‌ (ஆண்டாள்‌) சன்னதி, 
அர்த்தமண்டபம்‌, திருமதில்‌, முதல்‌ பிரகாரம்‌ ஆகியவற்றைக்‌ கட்டி 
நாச்சியாரையும்‌ பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாட்டுக்குத்‌ தம்பை 
ஊருக்கு வெங்கடேஸ்வரபுரம்‌ எனப்பெயரிட்டு ஊர்‌ முழுவதையும்‌ 
இறையிலியாக வழங்கியுள்ளார்‌. 


ஸ்வஸ்தி ஸ்ரீமந்‌ மஹாமண்டஸேவரந்‌ பூர்வதக்ிண பச்சிமோத்தர 
ஸதுச்சமுத்ராபதி ஸ்ரீவேங்கடபதிராயர்‌ ஸ்ரீராமதேவஹாராயர்‌ 
ப்ருதிவிராஜ்யம்‌ பண்ணி அருளாநின்ற ஸாலிவாஹன ஸகாப்தம்‌ 
1551 இதின்‌ மேல்ச்‌ செல்லாநின்ற விபவ ஸம்வத்ஸரத்து வ்ருஷப 
னாயற்று பூர்வபக்ஷத்து த்ரயோதஸியும்‌ ஸோமவாரமும்‌ 

பெற்ற அனுராத நக்ஷத்ரத்து னாள்‌ காவேரிவடகரை கரிகாலகன்ன 
வளனாட்டு வெண்பார்‌ னாட்டு வாலிகண்டபுரத்து பெருமாள்‌ 
ப்ரஸன்ந வெங்கடேஸ்வர ஸ்வாமியாருக்கு நரலோகர்‌ கண்ட 


ஆவணம்‌ 20, 2009 


க, 
4. 
30 : 71 
இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 
1. 
2 
ர 


வங்கினாறாயண சேர சோள பாண்டிய வல்லாளராய 
மநோபயங்கர யாதவராய ஸ்தாபநாச்சார்ய----- பதினெட்டு 
மன்னிய 

ர்‌ கண்டரான செவிடு குல வம்ஸோதாரகரான சேலம்‌ சின்னம 
னாயக்கர்‌ புத்ரறான எறம்மாள்‌ பரப்ரஸாகராந க்ருஷ்ணப்ப 
னாயக்கர்‌ அய்யன்‌ அவர்கள்‌ உண்டாக்கிச்‌ செய்ததிருப்பனி சூடு 
குடுத்த னாச்சியார்‌ ஸந்திதி கர்பக்ரஹம்‌ அர்த்தமண்டபமும்‌ 
திருப்ரதிஷ்டையும்‌ சற்று திருமதின்‌ முதல்‌ ப்ரகாரமும்‌ 
ஸ்வாமியாருக்கு திருவிளையாட்டு க்ராமம்‌ தம்‌ 

பைக்கு ப்ரதிநாமமாந வெங்கடேஸ்வரபுரமும்‌ மற்றும்‌ இது முதலான 
திருப்பணிகள்‌ எல்லாம்‌ குறவறச்‌ செய்து குமுதப்படையில்‌ 
கல்வெட்டிக்‌ குடுத்தபடி ஸ்ரீவெங்கடேஸ்வர ரக்ஷை ௨ 
அண்ணாமலை பட்டன்‌ சதா சேர்வை ௨. 


: அம்மன்‌ சன்னதி வடக்குச்‌ சுவர்‌ குமுதப்படை. 
: கி.பி. 16-17 ஆம்‌ நூற்றாண்டு. 
: இக்கோயிலில்‌ பணி செய்து வந்த கொல்லன்‌ வாலி ஆசாரி 


என்பவருக்கு ஆண்பிள்ளை வாரிசு இல்லை. எனவே வாலியூர்‌ 
(வாலிகண்டபுரம்‌) கருப்பன்‌ ஆசாரியின்‌ மகன்‌ சின்னான்‌ ஆசாரி 
என்பவரை வாலி ஆசாரியின்‌ தத்துப்‌ பிள்ளையாக (மஞ்சனி 
பிள்ளை) கொண்டு வாலி ஆசாரியின்‌ பணி உரிமைக்‌ 
காணியாட்சியை சின்னானுக்குக்‌ கோயில்‌ அதிகாரிகள்‌ (தலத்தார்‌) 
வழங்கியமை. 


உ கொல்ல வாலி ஆசாரிக்கு புத்திரன்‌ பிள்ளையில்லாத படியினாலே 
வாலியூர்‌ கருப்பன்‌ ஆசாரி மகன்‌ சின்னான்‌ ஆசாரி 

யை மஞ்சனி பிள்ளையாக வாலி ஆசாரி காணியாஷ்ஷி புத்திர புத்திர 
பாரம்பரியமாக நடக்கத்‌ தக்கதாக தலத்தார்‌ கட்டளை 

யிட்டபடியினா சின்னான்‌ ஆசாரி புத்திரன்‌ வாலி ஆசாரி 
சதாசேர்வை ௨. 


ஆவணம்‌ 20, 2009 77 


31. திருத்துறையூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 


கோ.விசயவேணுகோபால்‌, புதுச்சேரி 
31:1 


இடம்‌ : கடலூர்‌ மாவட்டம்‌ பண்ருட்டிக்கருகில்‌ பெண்ணையாற்றின்‌ 
வடகரையிலுள்ளது திருத்துறையூர்‌. இவ்வூர்ச்‌ சிவனைப்‌ போற்றிச்‌ 
சுந்தரர்‌ பதிகம்‌ ஒன்று பாடியுள்ளார்‌. இக்கோயிலில்‌ பத்துக்கும்‌ 
மேற்பட்ட கல்வெட்டுகள்‌ காணப்படினும்‌ மத்தியத்‌ தொல்லியல்‌ 
துறையினர்‌ ஒரேயொரு கல்வெட்டினை மட்டும்‌ (1950-51, 107) 
படியெடுத்துள்ளனர்‌. இவற்றின்‌ வாசகம்‌ இன்னமும்‌ 
வெளியிடப்படவில்லை. கல்வெட்டுகளின்மீது சுண்ணம்‌ முதலியன 
பூசப்பட்ட நிலையில்‌ நன்றாகக்‌ காணும்‌ நிலையிலுள்ள 
கல்வெட்டுகள்‌! மட்டும்‌ படிக்கப்பட்டன. 

காலம்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 3, இ.பி. 1073. 


செய்தி : கல்வெட்டில்‌ வரும்‌ மெய்க்கீர்த்திப்‌ பகுதி (0பொாற்பமைந்த முடி 
சூடிச்‌ செம்பொன்‌ விரஸிம்ஹா...) வீரராசேந்திரனின்‌ புயல்வாய்த்து 
வளம்‌ பெருக எனத்‌ தொடங்கும்‌ மெய்க்கர்த்தியில்‌ பொற்பமைந்த 
முடி புனைந்து" என வருகிறது. எனவே தொடக்கத்தில்‌ முதலாம்‌ 
குலோத்துங்கன்‌ தன்‌ பாட்டனின்‌ மெய்க்கீர்த்தியையே தழுவி 
யுள்ளான்‌ போலும்‌. ஆட்டு யாண்டு 3 என்பதால்‌ தொடக்கத்தில்‌ 
இவ்வாறு செய்திருக்கலாம்‌ எனக்‌ கருதலாம்‌. விளக்குக்கொடை 
பற்றிக்‌ கூறுகிறது. 


2. ஃயாற்பமைந்த முடி சூடிச்‌ செம்பொன்‌ விரஸிம்ஹா... 

3. துங்கசோழதேவற்கு யாண்டு 3 ஆவது ஸிம்ஹ நாயற்றுப்‌ பதினா... 

4. டைய நாயனாற்கு இந்நாட்டுக்‌ கிழாமுர்‌ நாட்டுக்‌ கூட... ராசநாராயணன்‌ 
எழிசை மோகனான ஜநநாதக்‌ கச்சியராஜன்‌ வைத்த திருநுந்தா 
விளக்கு நாலு... 

5 னொம்‌ இக்கோயிலில்‌ திருவுணாழிகை .. 

6 ...இது பன்மாஹெச்‌,வரக்‌௯, || உ 

3172 


இடம்‌ : தெற்கு அதிட்டானச்‌ சுவர்‌. 
காலம்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, ஆட்சி யாண்டு 10, கி.பி. 1143. 
செய்தி : நிலக்கொடை. அளித்ததைக்‌ கூறுகிறது. 

1 ஸ்வஸ்திஸ்ரீ பூமேவி வளர தி(ருப்‌ெ 

2. பான்‌ மாது புணர நா£மேவ,க 


78 ஆவணம்‌ 20, 2009 


3 
4. 
5, 
6 
7 
8 
9 
10 
11 
31:3 
இடம்‌ 
காலம்‌ 
செய்தி 
ர்‌, 
ன்‌ 
2, 
4, 
31: 4 
இடம்‌ 
காலம்‌ 


லைமகள்‌ நலம்பெரிது (சிறப்ப) 

விஜைய மாமகள்‌ வெல்புயத்‌) 

திருப்ப இசையுஞ்செல்வி... 

ண்டிசை விளங்க நிருபர்‌ வந்திறைஞ்ச நினில மடந்தையைத்‌ திருமணம்‌ 
புணர்ந்து... 

தனமணி முடி சூடி மல்ல ஞாலத்துப்ப்‌ பல்லுயிர்‌ எல்லாம்‌ 
எல்லையிலின்பமியல்வி லெய்த வெண்கடை நிழற்செ . 

செ(ங்கொலொச்சி வாழி பலூழி யாழி நடப்பச்‌ செம்பொன்‌ 
விரஸிங்ஙாஸனத்து புவனமுழுதுமுடையாளொடும்‌ 
விற்றிருந்தருளியசு(ம 

காவிராஜகேசரி பந்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ர்குலோத்துங்க 
சோழ தே.வக்கு யாண்டு பத்தாவது 

ஜ வளநாட்டு திருமுனைப்பாடி திருத்துறையூர்‌ தவநெறி ஆளுடையார்‌ 
தேவதானம்‌ கயற்பாக்கத்து 

தேவகந்மி பங்காறும்‌ விட்டு கல்வெட்டுவிததோம்‌ இவிருவோம்‌ 


௪,ந்த்‌,ராதி,த்யவத்‌ செல்லக்கடவதாக 


: மேற்படி சிவன்‌ கோயில்‌. 
: இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, 11, கி.பி. 1144. 
: நிலக்கொடை. அளித்ததைக்‌ கூறுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ த்ரிபுவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழதேவர்க்கு 
யாண்டு பதிந்நொன்றாவது சோழவளநாட்டு திருமுனைப்பாடி 
நாட்டு பாக்கை நாட்டு ப்‌.ரஹ்ம.. 

தெற்கு இந்நிலத்துக்கு கிழ்பாற்கெல்லை இராயூர்‌ தா,மோதிர பட்டந்‌ 
நிலத்துக்கு மேற்கு தெந்பாற்கெல்லை திருத்துறையூர்‌ நிலத்துக்கு 
வடக்கு மேல்பா[ற்கில்‌ 

ன்‌ அருமொழிமுவெந்தவேளான்‌ திருத்துறையூர்‌ மஹாதே.வர்க்கு 
சந்திராதித்தவல்‌ இத்தி .கக்கடவதாக இன்நிலங்‌ குடுத்தமையில 
இன்நிலத்தால்‌ வந்த பலிள(சி... 

றக்கொண்டு இறை இழித்து குடுத்தொம்‌ திருத்து(றையூா மஹாதேவர்‌ 
கந்மிகளுக்கு இவ... நெநம்பிச்சருப்பெதிமங்கலதது ஸபை,யோம்‌ 
இந்நிலங்‌. ... 


- மேற்படி, சிவன்‌ கோயில்‌. 
: இரண்டாம்‌ இராசராசன்‌, 6, இ.பி. 1152. 


ஆவணம்‌ 20, 2009 79 


செய்தி : 


1 


4123 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


80 


நந்தா விளக்கு கொடை பற்றிக்‌ கூறுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீ த்ரிபு,வநச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜதே,வற்கு 
யாண்டு ஆறாவது ராஜ 

ராஜவளநாட்டுத்‌ திருமுனைப்பாடிக்‌ கயற்பாக்கை நாட்டுத்‌ 
திருத்துறைத்தவ 

நெறி ஆளுடையாற்கு இவ்வூர்‌ கைக்கோளன்‌ அபிமான சில 
ஜயங்கொண்டாந்‌ 

தவநாயகநென்‌ இத்தேவற்கு சந்த்ராதித்தவரை எரிவதாக வைத்த 
திருநுந்தாவி 

ளக்கு ஒற்று இவ்வொன்றுக்கும்‌ விட்ட ஆடு தொண்ணூற்றாறு 
இத்தொண்ணூற்றாறு 

ம்‌ கைக்கொண்டு சந்த்‌,ராதித்தவரை எரிக்க கடல. ... 

காணி உடைய சிவப்‌;ராம்மணரொம்‌ இத்‌ தந்மம்‌ ஸ்ரீபந்மாஹெச்‌,வர 
ரக்க்ஷை 


: மேற்படி சிவன்‌ கோயில்‌, 


: முதலாம்‌ குலோத்துங்கன்‌, 15, கி.பி. 1085. கல்வெட்டு வெட்டப்பட்ட 


காலம்‌ இரண்டாம்‌ இராசராசன்‌, 5, இ.பி. 1151. 


: முதலாம்‌ குலோத்துங்கனின்‌ 5ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு இரண்டாம்‌ 


இராசராசன்‌ காலத்தே ௧.பி.1151 இல்‌ கற்றளியாக மாற்றப்பட்ட 
பொழுது மீண்டும்‌ வெட்டப்பட்ட செய்தி கல்வெட்டில்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. எனவே இக்கோயில்‌ கற்றளியாக இரண்டாம்‌ இராசராசன்‌ 
காலத்தே மாற்றப்பட்டமை தெளிவாூறைது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இ விருத்தம(ரந மண்டபத்தில்‌ கல்வெட்டாய்‌ நின்ற கற்கய்‌ 
செங்கல்‌ மண்‌ தவிர்த்‌(து) திருக்கற்றளி செய்கையிநால்‌ வாங்‌... 
பழய கல்வெட்டுபடி த்ரிபுவன சக்கிரவர்த்திகள்‌ ஸ்ரீ இராஜராஜ 
தே...யாண்டு ௬ வது 

கல்வெட்டுபடி ஸ்வஸ்திஸ்ரீ த்ரிபு,வனச்‌ சக்கிரவத்திகள்‌ ஸ்ரீ 
குலோத்துங்கசோழ தேவர்க்கு யாண்டு யரு ஆவது 
இராசேந்த்ரசோழவளநாட்டுத்‌ திருமுனைப்பாடி கயற்பாக்கை 
நாட்டு கரும்பூர்‌ பள்ளி ஆதிராஜந்‌ மறைக்காடனாந அவிய 

நூரந்‌ உருப்பெரியரையனும்‌ சூற்றி அப்பி ஆன முனைப்பாடி 
நாடாழ்வாநும்‌ இவ்விருவோம்‌ எங்களில்‌ பகைத்து எய்தடத்து 
கிட்டம்பில்‌ விட்ட...ப்பாடிக்கு ஆக அவியனூர்‌ நாட்டு பேர்‌ 
அரையன்‌ இத்திருத்துறையூர்‌ மஹாதே_வர்க்கு வைத்த தி 

ர நொந்தாவிளககு இரண்டுக்கு அறுநூற்றெண்பது 


LES 


ஆவணம்‌ 20, 2009 


31:56 
இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


31:7 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


ஆவண 


: மேற்படி சிவன்‌ கோயில்‌ 


: விசயநகர மன்னன்‌ அச்‌ ததேவ மகாராயர்‌, சகாப்தம்‌ 1456, இ.பி. 


1534. 


துவாரபாலகரை எழுந்தருளிவித்தது. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமன்‌ மஹாமண்டலேசுர மேதினி இசுர கண்‌(டன்‌) 


யர கண்டன்முவதீராயர கண்டன்‌ கண்ட நாடு கொண்டு கொண்ட (நாடு 
கொடாதான்‌ பூறுவ தெட்‌(சிணப பஉ.. 

உத்திர சக்தி சமுத்திராதிபதி கெசவேட்டை கண்டருளிய 
ஸ்ரீவிரப்பிறுதாவ அச்சுந்த தேவமக காயிரா(யர்‌ 

பிரிதிவி ராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற சகாற்த்தம்‌ 1456 க்கு மேல்‌ 
செல்லாநின்ற பிலவ வரு 

யரு உ ராசாதிராச வளநாடு திருமுனைப்பாடி நாடு வழுதிலம்பட்டு 
உசாவடி கருமுறபற்ற 

தரை திருத்துறையூர்‌ நயினார்‌ த,வன்நெறி ஆளுடை. ஸ்ரீகோயில்‌... 

..ங்கய மாணிக்க... துவாரபாலகரை எழுந்தருளப்பண்ணு .. றையிலி 
மானியம்‌ ஆக ... 


: மேற்படி சிவன்‌ கோயில்‌. 
-: விசயநகர மன்னர்‌ அச்சுததேவ மகாராயர்‌, சகாப்தம்‌ 1456, கி.பி. 1534. 


: செய்தி முழுமையாக இல்லை. 


த்‌ மண்டலேசுர மேதினி மிசுர... 

மர கண்டன்‌ முவதீராயர கண்டன்‌ கண்ட நாடு கொண்டு கொண்ட நாடு 
கொடான்‌ பூறுவ தெட்‌(சிண.... 

பச்சி - சத்தி சமுத்திராபதி கேச வேட்டை கண்டருளிய ஸ்ரீ 
விரப்பிறுதாப அச்சுந்த தேவ மாகயிராம ... 

பிரிதிவிராச்சியம்பண்ணி அருளாநின்ற சகாற்தம-1456 க்கு மேல்‌ 
செல்லாநின்ற பிலவ வரு... 

_யரு உ ராசாதிராசவளநாடு திருமுனைப்பாடி நாடு வழுதிலம்பட்டு 
சாவடி கருமுறபற்று . 

... வடகரை திருத்துறையூர்‌ நயினார்‌. . 


ம்‌ 20, 2009 81 


31:8 


இடம்‌ 
காலம்‌ 


செய்த : 


0:9 


இடம்‌ 


காலம்‌ 


செய்து : 


82 


: மேற்படி சிவன்‌ கோயில்‌. 
: விசயநகர மன்னர்‌. கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு. 


நிலக்கொடை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீமந்‌ மஹாமண்டலேச்‌,வரந்‌ அரியராய விபாடன்‌ 
பாஷைக்கு தப்புவ ராயர்‌ கண்டன்‌ மூவராயர்‌ கண்டன்‌ கண்ட நாடு 
கொண்டு கொண்ட நாடு கொடாதான்‌ இராசாதிராச பரமேச்‌,வரன்‌ 

த்து நாள்‌ இராசஇராசவள நாட்டு திருமுனைப்பாடி நாட்டு 
வழுதிலம்பட்டு உசாவடி திருவதி நன்மை கருமுர்ப்பற்று தனியூர்‌ 
திருத்துறைஊர்‌ உடையார்‌ தவநெறி ஆளுடைய தம்பிரானா 

படிக்‌ குடுததமையில்‌ இந்த தன்மத்துக்கு அகிதம்‌ பண்ணினவர்கள்‌ 
கெங்கை கரையிலே காராம்‌ பசுவை கொன்ற தோஷத்திலும்‌ 
தங்களிட குருக்களை கொன்ற தோஷத்திலும்‌... 


: மேற்படி சிவன்‌ கோயில்‌. 


விசயநகர மன்னர்‌ அச்சுத தேவ மகாராயர்‌, இ.பி, 16 ஆம்‌ 


நூற்றாண்டு. 


நிலக்கொடை. 


கண்டன்‌. கண்ட நாடு கொண்டு கொண்ட நாடு கொடாதான்‌ 
இராசாதிராசன்‌ இ(ரறய பரமேச்‌, வரன்‌ வச்சுந்ததே,வ மகா இராய 
பிறுதிவி இராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற காளத.. 

மும்‌ பெற்ற திருவோணத்து நாள்‌ இராசாதிஇராச வளநாட்டு 
திருமுனைப்பாடி கயபாக்கநாட்டு வழுதிலம்பட்டுசாவடி திருவதிச்‌ 
சீமை திருத்துறைஊர்‌ தம்பரனார்‌ தவநெறியாளூ.... 

யாலே சந்திராதித்தவரை. ... காணியாக குடுக்க கடவதாகவும்‌ 
முதலியள்‌ தானசூரற்கு ..யத்துக்கு நஞ்சையிலே முன்று மா 
நிலமும்‌ பூஞ்செ...ல்‌ 

ம்‌ பசுவை கொன்ற தோஷத்திலும்‌ தங்களிட குருக்களை கொன்ற 
தோஷத்திலும்‌ தங்களிட மாதா பிதாவை கொன்ற தோஷத்திலும்‌ 
போக கடவதாகவும்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


| 32. மேல்காவனூர்‌ கல்வெட்டுகள்‌ | 


32 : 1 


இடம்‌ : 


காலம்‌ 


செய்தி : 


3222 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


3, 
4, 
ன, 


ஆவணம்‌ 20, 2009 


கி.குமார்‌, சென்னை 


வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி வட்டம்‌, மேல்காவனூர்‌ 
கைலாசநாதர்‌ கோயிலுக்கு அருகே சாமி சிலைகள்‌ வைத்துப்‌ 
பாதுகாக்கப்படும்‌ அறையின்‌ எதிரில்‌ வாயிற்‌ படிக்கட்டில்‌ 
காணப்படும்‌ துண்டு கல்வெட்டு. 


: சோழர்‌ காலம்‌ (கி.பி 10 ஆம்‌ நூற்றாண்டு). 


அவநிசந்ரதேவர்‌ கோயிலுக்கு நிலம்‌ கொடையாக வழங்கியது 
பற்றியும்‌, அந்நிலத்தின்‌ மூலம்‌ இடை க்கப்‌ பெற்ற வருவாயைக்‌ 
கொண்டு தினமும்‌ பூசைகள்‌ நடத்தப்பெற்றதைப்‌ பற்றியும்‌ 
இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. மேலும்‌, வீராசந்ர ஊர்‌ என்ற ஊரின்‌ 
பெயரும்‌ குறிப்பிடப்பட்டுவ்ளது. 


னல ழவளற்‌ அமநிசந்ரதேவர்‌ பக்கல்‌ இறைத்ரவ்யமும்‌ விலைத்ரவ்யமும்‌.. 

விலை ஸ்ராவணை செய்து குடுத்தோம்‌ வீராசந்ர ஊரோமின்னிலம்‌... 

- த்திருவமுதுக்கு நிசதமு(ழ)க்கு ( | ஸக்கு மிந்நிரு நாழி அரிசியும்‌ 
உழ 

பதினெ.. .லி.. வ... 


- வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி வட்டம்‌, மேல்காவனூருக்கு 


தென்மேற்கே உள்ள தாமோதரம்‌ பேட்டை ஸ்ரீபகவதி அம்மன்‌ 
கோயிலில்‌ வாயிற்படியில்‌ உள்ளது. 


: சோழர்‌ காலம்‌ (இ.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு). 
: அவநிசந்ர விண்ணகராம்வார்‌ கோயிலுக்கு இறையிலியாக நிலம்‌ 


கொடையாக அளிக்கப்பட்டதைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
மேலும்‌ மூடியாநாப்பட்டு என்ற பெயரும்‌ இதில்‌ குறிப்பிட.ப்‌ 
பட்டுள்ளது. இப்பெயர்‌ காவனூருக்கு அருகே உன்ன 
மூடினாம்பட்டு என அழைக்கப்படும்‌ ஊரின்‌ பழைய பெயராக 
இருக்கலாம்‌. 


மல! ) ர....... பொதி பாளம்‌ .ஏ . மக்க..... 

os மூடியாநாப்பட்டு மதுடப்பசுந்தலைப்பாடு களத்‌.... 

. (ஸூர்‌ அவநிசந்ர விண்ணகராழ்வார்க்கு வைத்த... . 

... வார்‌ பூசத்து புறத்துக்கு தெற்க்கும்‌ ... இன்நாற்ப்பாற்க்‌ கெல்‌... 
றயிழ்த்து இறையிலியாக இத்தேவர்க்கு வைச்சோம்‌. .. 


83 


2:3 


இடம்‌ 


கபலம்‌ 


: வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி. வட்டம்‌ மேல்காவனூர்‌ மாரியம்மன்‌ 


கோயில்‌ தெருவின்‌ நடுப்பகுதியில்‌ உள்ள உடைந்த முப்பட்டைக்‌ 
குமுதத்தில்‌ இரண்டு துண்டு கல்வெட்டுகள்‌ உள்ளன. 


: இ.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு (சோழர்‌ காலம்‌). 


செய்தி : முதல்‌ துண்டு கல்வெட்டில்‌ நிலம்‌ கொடையாக வழங்கப்பட்டது 


44 
ஆ உரு ௬ ஜு. ர 


செ 
Nw 


இ 
i 
5 


காலம்‌ : விஜயநகர காலம்‌. (இ.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு). 
செய்தி : காவனூரின்‌ நடுவில்‌ உள்ள தென்‌ பிருமம்‌ என்றழைக்கப்பட்ட 


றா ௬ று மூ. 


$4 


குறித்தும்‌, இரண்டாவது துண்டு கல்வெட்டில்‌ நெமலி கிழான்‌ என்ற 
பெயரும்‌ நிலம்‌ கொடையாக வழங்கியது குறித்தும்‌ தெரிவிக்கப்‌ 
பட்டுள்ளன. 


முதல்‌ கல்வெட்டு 


. கை செயது குடுத்‌.... 
உலகை செய்து .... 


இரண்டாம்‌ கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ மதிரை! 
களரிழைய்ப்ப....... 
நெமலி கிழான்‌... 

கும்‌ தண்ணீரட்டியும்‌.... 
க்கஉரை களிதில்‌.... 


அய்ங்‌ குழியும்‌ கிழை... 


: வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி வட்டம்‌, மேல்காவனூர்‌ ஊரின்‌ 


நடுவில்‌ உள்ள சிதிலமடைந்த பெருமாள்‌ கோயிலின்‌ மொட்டை 
கோபுரத்தின்‌ உட்புறச்‌ சுவரில்‌ காணப்படுகிறது. 


பெருமாள்‌ கோயிலின்‌ கோபுரத்தை நெடுங்குன்றத்தைச்‌ சேர்ந்த 
ஆளுங்கணத்தான்‌ (உயர்‌ அலுவலர்‌) சித்தன்‌ திருச்செல்வன்‌ 
என்பவர்‌ கட்டினார்‌ எனத்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 

தென்‌ பிரும(ம்‌) 

பன்நிநவன்‌ 

நெடுங்குன்ற 

ம்‌ ஆளுங்கணத்தான்‌ 

சித்தன்‌ திருசெ(ல்‌)வ(ன்‌) 


ஆவணம்‌ 20, 2009 


... 38. புஞ்சை அளவுகோல்‌ கல்வெட்டு 
க.கருப்பையா, சென்னை 


இடம்‌ :நொச்சியம்‌, பெரம்பலூர்‌ வட்டம்‌, பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, சிவன்‌ 
கோயில்‌ மகாமண்டபம்‌ தென்மேற்குச்‌ சுவர்‌. 

காலம்‌ : சத்திரபதி சாயுபு, கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. இ.க.ஆ. 2007-2008. 

செய்தி : நொச்சியம்‌ ரொமத்தில்‌ புஞ்சை நிலத்தினை அளக்க நாற்பத்திரண்டு 

அடி அளவு கோல்‌ பயன்படுத்த அனைவரும்‌ கூடி முடிவெடுத்தது 

பற்றிக்‌ கூறுகிறது. 

காலயுத்தி ஷ்‌ ஆனி மீ கோபாலசுவாமி கிறாம 

னொச்சியம்‌ புஞ்சை அளவு ஸ்ரீமதி சத்திரபதி சாயுபவ 

ர்கள்‌ காரியத்துக்கு கத்ரரான ராச ஸ்ரீராமப்பயரவகளும்‌ 

னாட்டார்‌ தானாதிபதியள்‌ சகலமும்‌ கூடி கட்டளையிடடது பூர்வம்‌ 

அதன்படி புஞ்சை அளவு 42 அடி போட்டு அளக்க சொலலிக 

ட்டளையிட்ட படியினாலே பார்பநியம்‌ சேஷப்பயர்‌ மணியத்தில அள. 


போட்டு எழுத்து வெட்டின. (படி) இதுக்கு ஆரா ஒருதர்‌ அழிவு 
பண்ணினவர்க 


வ ஐ... ௬ ழு ஐ 


8. ள்‌ கெங்கை கரையிலே காறாம்‌ பசுவை கொண்ட தோஷத்‌... 


ஆவணம்‌ 20, 2009 படு 





34 : 


இடம்‌ 


காலம்‌ 


செய்த : 


56 


wow pu 


தந 2 8 


34. வடசேரிக்‌ கல்வெட்டுகள்‌ 





செந்த நடராசன்‌, நாகர்கோயில்‌ 


: நாகர்கோயில்‌, வடசேரி பாலமோர்‌ ரோட்டில்‌ அமைந்துள்ள கருத்த 


விநாயகர்‌ கோவில்‌ கருவறை முன்‌ சுவர்‌. 


: கொல்லம்‌ 919, ஆனி 4. இ.பி. 1744 ஜுன்‌ வேணாட்டரசு 


திருவிதாங்கூர்‌ சமஸ்தானம்‌, அனுஷம்‌ திருநாள்‌ வீர மார்த்தாண்ட 
வர்மர்‌. 

இவ்வூர்‌ செட்டி சமூகம்‌ வசமிருந்த கருத்த வினாயகர்‌ கோயிலை, 
மொட்டை சாலியர்‌ இது பந்நிகோட்டுச்‌ சாலியரால்‌ தங்களுக்கு 
அளிக்கப்பட்டது என வழக்குத்‌ தொடுக்க, செட்டிகள்‌ ஆவணம்‌, 
பந்நிகோட்டுச்‌ சாலியர்‌ ஆவணம்‌, பந்தி கோட்டு சாலியர்‌ வாய்‌ 
மொழிகளை ஆய்வு செய்து வழங்கப்பட்ட தீர்ப்பு. கோயில்‌ 
பொட்டை சாலியருக்கு என ஆணை (கல்ப்பனை) வெளியிடப்‌ 
படுகிறது. வழக்கு நடைமுறையில்‌ ஆங்கிலேயர்‌ நடை முறை புகுந்து 
விட்டதை இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. மொட்டை சாலியர்‌, 
பந்நிக்‌ கோட்டு சாலியர்‌ என்ற வழக்கு தற்போது இல்லை. அவர்கள்‌ 
தற்போது வள்ளியூர்‌ சாலியர்‌, மலையாஞ்‌ சாலியர்‌ என 
அறியப்படுவது கள ஆய்வில்‌ வெளிப்பட்டது. 

சுபமஸ்து வடசேரியில்‌ கருத்த வினாயக 

பிள்ளையார்‌ கோயில்‌ காரியங்கொண்டு 

மொட்டைச்‌ சாலியரும்‌ செட்டிகளும்‌ தம்மில்‌ 

தற்கிச்சு கல்குளத்து மண்டபத்து வாதுகல்‌ 

கரையேறுகையில்‌ செட்டிகளெடெ பக்கி 

லியிருந்ந ஆதாரம்‌ வாயிச்சு கேட்டுட்‌ 

து 849 வருஷம்‌ ஆனி மாதம்‌ 17 தேதி முதல்‌ 

கு ஒளள ஆதாரம்‌ கரணங்க கொண்டு 

ம்‌ சாலியரெடெ பக்கில்‌ ஒள்ள ஆதாரங்‌ 

கண்டுட்டது 815 வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 

25 தேதி பந்நி கோட்டுச்‌ சாலிய ரோடு எளு 

தி வேண்டிச்ச ஒலைக்கரணங்க கொண்டும்‌ 

பந்நி கோட்டு சாலியர்‌ மொட்டைச்‌ சா 

லியர்க்கு கருத்த வினாயக பிள்ளையார்‌ 

கோயிலும்‌ வகையும்‌ எளுதிக்‌ கொ 

டுத்தல்லாதே செட்டிகளுக்கு எழுதிக்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


34 : 2 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


௬ வம ௪ 


ஆவணம்‌ 20, 2009 


கொடுத்திட்டில்லா என்னு பறை 
ஞது கொண்டும்‌ செட்டிகளுக்கும்‌ 
அவகாச மில்லா வடசேரியில்க்‌ 


. கருத்த வினாய(க)ப்‌ பிள்ளையார்‌ கோ 


யில்‌ மொப்டைச்‌ சாலியருக்குத்தன்‌ 
னே அவகாசம்‌ யென்னும்‌ வைச்‌ 
சு செட்டிகளெடெ பற்றில்‌ யிருந்ந 


. ஆதாரங்கள்‌ எப)பேரும்‌ வைய்ப்பிச்‌ 


சு சாலியருக்கு கொடுத்து மேல்ப்படி 
கோயில்‌ பூசை காரியவும்‌ வத்துவும்‌ மொ 
ட்டைச்‌ சாலியர்‌ தன்னே விசாரிச்சு நட 


. த்திக்‌ கொள்ளுமாறும்‌ செயிக யிது 9 
. 19 வருஷம்‌ ஆனி மாதம்‌ 4 தேதி கலிபித்தமைக்கு 
. வடசேரி மொட்டை சாலியர்க்கு நீட்டு 


எளுதிவிடு எந்நு திருவுள்ளமாயிருந்து 
நீட்டு சுபமஸ்து 


: வடசேரி புனித ஜேம்ஸ்‌ தேவாலயத்தின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ வைத்துக்‌ 


கட்டப்பட்டுள்ள வரிக்கல்‌. 


: கொல்லம்‌ 997 சித்திரை மாதம்‌ 3ந்‌ தேதி கி.பி. 1822 ஏப்ரல்‌. 
:1822ற்கு முன்‌ சாதாரண கட்டிடமாக இருந்த இத்தேவாலயத்தை, 


இவ்வூரைச்‌ சேர்ந்த வண்ணான்‌ திருநெல்வேலிப்‌ பெருமாள்‌ மகன்‌ 
வன்னிப்‌ பெருமாள்‌ அவர்‌ செலவில்‌ கற்கோயிலாக எடுப்பித்து 
உள்ளார்‌. தற்போது புனித ஜேம்ஸ்‌ தேவாலயம்‌ என அறியப்படும்‌ 
இது அன்று சவேரியார்‌ கோவில்‌ என்று அறியப்பட்டுள்ளது. 


997 வருடம்‌ சித்திரைமாதம்‌ 3 தியதி வடசேரி சவரி 
யார்‌ கோவில்‌ கல்ப்பணிக்கு மேல்படியூர்‌ வண்ணா 
ன்‌ திருநெல்வேலிப்‌ பெருமாள்‌ வன்னிப்பெருமா 
(ள்‌) கணக்காயிட்டு குறதீற்த்து வச்ச வரிக்கல்‌ 


&/ 





| 36. புதுவையில்‌ வசவண்ணர்‌ கல்வெட்டு 


ந.வேங்கடேசன்‌, வில்லியனூர்‌ 


|) சவண்ணர்‌ 


கன்னட நாட்டில்‌ பசவண்ணரின்‌ பெயர்‌ ஒரு துருவ நட்சத்திரம்‌ போல்‌ 
விளங்குகிறது. பெரிய குழுவின்‌ தலைவராக இருந்து பல செயல்களை 
ஈடேற்றியுள்ளார்‌. வசன கவிதைகளை எழுதியுள்ளார்‌. பசவண்ணர்‌ 
வாழ்ந்தது 12ஆம்‌ நூற்றாண்டில்‌ அப்போது ஆட்சி செய்த வேந்தன்‌ கலசூரி 
வம்சத்தைச்‌ சேர்ந்த பிஜ்ஜளன்‌. இவன்‌ சாளுக்கியப்‌ பேரரசுக்கு 
வாரிசுதாரனாக ஆனான்‌. அவனிடம்‌, பசவண்ணர்‌ அமைச்சராய்‌ இருந்து 
சிறப்பாகச்‌ செயலாற்றிய தோடு, வீர சைவ சமயத்தின்‌ வளர்ச்சியிலும்‌ 
அவரின்‌ பங்கு சிறப்புக்குரியது. 


பசவண்ணர்‌ காலத்தில்‌ சமுதாயத்தில்‌ நிலவிய குறைபாடுகள்‌, குற்றங்கள்‌ 
இவற்றைக்‌ கண்டு மிகுந்த கோபங்‌ கொண்டார்‌. அக்காலத்து, சுத்த சைவம்‌, 
பூர்வ சைவம்‌, மார்க்க சைவம்‌, ஆதி சைவம்‌ இவற்றுடன்‌ வீரசைவமும்‌ 
இருந்துள்ளது. 

சமுதாயத்தில்‌ காணப்பெறும்‌ சாதி வேறுபாடுகளையும்‌, பொருளாதார 
வேறுபாடுகளையும்‌, தொழில்‌ முறையான வேறுபாடுகளையும்‌ வீரசைவர்கள்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. பெண்ணுக்குச்‌ சம மதிப்பளித்தனர்‌. ஆதலின்‌, 
பசவண்ணர்‌ வீரசைவத்தின்பால்‌ ஈர்க்கப்‌ பெற்றார்‌. இளம்‌ வயதில்‌, 
பசவண்ணர்‌ தம்‌ பூணூலைப்‌ பிய்த்து எறிந்துவிட்டு மத சம்பிரதாயங்‌ 
களிலிருந்து வெளியேறினார்‌ பசவண்ணரை வழிப்படுத்தியவர்‌ ஈசான்ய 
குருக்கள்‌ என்பவரே. அவ்வீரசைவ சமயத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
திருவண்ணாமலை ஈசானிய மடத்தைச்‌ சேர்ந்த மதன சுவாமிகள்‌ குமாரர்‌ 
லிங்கசுவாமிகள்‌ புதுவையில்‌ இயற்கை எய்தினர்‌. அவர்‌ சமாதி புதுவையில்‌ 
கம்பிளிசாமி மடத்தருகில்‌ மாந்தோப்பில்‌ கல்வெட்டுடன்‌ இருக்கிறது. 


இடம்‌ : புதுச்சேரி, கம்பிளிமடம்‌ மாந்தோப்பில்‌ உள்ள கல்லெட்டு. 
காலம்‌ : கி.பி. 1849. 


செய்தி : திருவண்ணாமலை ஈசானிய மடத்தைச்‌ சேர்ந்த மதன சுவாமிகளின்‌ 
மகன்‌ லிங்கசுவாமிகள்‌ (வசவண்ணசுவாமிகள்‌ வீரசைவத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌) அடக்கம்‌ செய்யப்‌ பெற்ற இடம்‌. 


1. சூஅள௪ய௯ம்‌ இஉ ஜ சரியான 6. திருவண்ணாமலை ஈசானிய 
2. தீலகணுமாசி மீச ௨குருவா 7 மடம்‌ மதனசுவாமிகள்‌ குமார 
3. ரனாள்‌. அமரபட்சம்‌- 8 று லிங்கசுவாமிகள்‌ வசவண்‌ 
4. அஷட்டமி திதி. அனுஷ 9 ண சுவாமிகள்‌ பதவி 

5. நட்சத்திரம்‌. இந்த நாளில்‌ யடைந்தது 


ஆவணம்‌ 20, 2009 89 


| 37. சிதம்பரம்‌ கோயில்‌ மணி 


தி.ஸ்ரீதரன்‌, சென்னை 


இடம்‌ :நடராசன்‌ திருக்கோயில்‌ சிதம்பரம்‌ - தெற்கு நுழைவு வாயிலின்‌ 
மேலே அமைந்துள்ளது. 


காலம்‌ : கி.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : சிதம்பரம்‌ நடராசர்‌ கோயிலில்‌ மாலை வழிபாட்டின்‌ போது 
அடிக்கப்படும்‌ மணியில்‌ எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ காணப்‌ 
படுகின்றன. 1884ம்‌ ஆண்டு சிதம்பரம்‌ நடே சருக்குச்‌ சிங்கப்பூர்‌ இயம்‌ 
கவுன்சில்‌ தன்கிப்செவ்‌ உபயம்‌ அளித்ததாக குறிப்பிடப்படுகிறது. 
இம்மணி எங்கு செய்யப்பட்டது என்பதும்‌ காணப்படுகிறது. 
இம்மணியின்‌ மீது ன எழுத்துகளும்‌ காணப்படுகின்றன. 


JOHN TAYLOR AND CO 
PRESENTED BY 

TAN KIM CHING 

CONSUL FORSIAM 

TO THE SHEDVMBARM TEMPLE 
IVLY A.D. 1884 


சிதம்பரம்‌ நடே சருக்கு சிங்கப்பூரில்‌ சியம்‌ கவுன்சில்‌ தன்‌ 8ப்‌ சென்‌ 
உபயம்‌ தாரண வருஷம்‌ 


இங்கு சிதம்பரம்‌ என்பது “SHEDVMBARM' எனக்‌ 
குறிப்பிட்டிருப்பது நோக்கத்தக்கது. சிதம்பரம்‌ கோயிலில்‌ கிழக்கு 
நுழைவு வாயிலை அடுத்து நடராசர்‌ சன்னதிக்கு அருகே காணப்‌ 
படும்‌ மணியிலும்‌ எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 
இம்மணி ஆராய்ச்சி மணி என அழைக்கப்படுகின்றது. நேரம்‌ 
காட்டுவதற்கு இம்மணியை உபயோகிக்கின்றனர்‌. இம்மணியில்‌ 
"சிதம்பரம்‌ ஆராய்ச்சி மணி யாழ்ப்பாணம்‌ முழாய்‌ இன்னப்பா 
பிள்னை உபயம்‌ 1884" - மேலும்‌ அம்மணியின்‌ மேற்பகுஇயில்‌ 
BOCHUMER VEREIN GUSS STAHIFABRIK - என்ற 
எழுத்துகள்‌ காணப்படுகின்றன, இம்மணி ஜெர்மனி நாட்டில்‌ 
BOCHUM என்ற இடத்தில்‌ செய்யப்பட்டுச்‌ சிதம்பரம்‌ 
கோயிலுக்குத்‌ தானமாக வழங்கப்பட்டதாகும்‌. 


90 ல்‌ 
ஆவணம்‌ 20, 2009 





38. கிழக்குமேடு கல்வெட்டு 


ம.காந்தி, வேலூர்‌ 
ப.வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌ 


இடம்‌ : போளூர்‌ வட்டம்‌, கிழக்குமேடு என்னும்‌ ஊரில்‌ முருகேச கவுண்டர்‌ 
நிலத்தில்‌ கற்பலகையில்‌ உள்ள கல்வெட்டு. 
காலம்‌ : இ.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி :கிழக்கு மேட்டைச்‌ சேர்ந்த வீரப்ப செட்டியார்‌ பள்ளியத்தமன்‌ 
கோயிலுக்கு தர்மமாக உண்டியல்‌ அமைத்து கொடுத்த செய்தி. 


1. கிழக்கு மே 5. டிகை 

2. டூ பள்ளியத்த 6 வீரப்ப 
3 த்தமன்‌ 7. செட்டி 
4. தர்ம உண்‌ 


39. சாத்தூர்‌ மடம்‌ கல்வெட்டு 
ஆர்‌.பாலச்சந்திரன்‌, திருத்தங்கல்‌ 


இடம்‌ : சூரங்குடி, சாத்தூர்‌ வட்டம்‌, விருதுநகர்‌ மாவட்டம்‌, வைப்பாற்றின்‌ 
கரையிலுள்ள தோட்டத்தில்‌ நடப்பட்ட தனிக்கல்‌. : 


காலம்‌ : கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்த : சாத்தூர்‌ மடத்துக்குக்‌ கோட்டைபட்டி ஊரைத்‌ தானமாகக்‌ 
கொடுத்தது. 
1. சாத்தூர்‌ மடத்துக்கு 7. கெங்கை கரை 
2. கோட்டைபட்டி யிலே காராம்‌ பசு" 
3. சந்திராதித்தவரை : வைக்‌ கொன்ற 
4. க்கு நடக்கவும்‌ அதுக்கு 10. தோஷத்திலே 
5 யாதாமொகுருதர்‌ ௮ 7. போவாராகவும்‌ 
6. கிதம்‌ பண்ணினார்‌ 
92 


ஆவணம்‌ 20, 2009 





இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 20, 2009 


40. விசயநகரஅரசர்‌ சதாசிவராயரின்‌ 
நுக்கனபல்லி தமிழ்ச்‌ செப்பேடு 





சூ.சுவாமிநாதன்‌, மைசூர்‌ 


: இச்செப்புப்பட்டையமானது ஆந்திரமாநிலத்திலுள்ள இராஜம்‌ 


பேட்டை மண்டலத்தின்‌ கண்‌ அமைந்துள்ள நுக்குனபல்லி என்ற 
கிராமத்திலுள்ள திரு.கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம்‌ உள்ளது. இது 
தமிழ்‌ மொழியிலும்‌ தமிழ்‌ எழுத்திலும்‌ 67 வரிகளில்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளது. இது ஒரே தகட்டின்‌ இரு புறங்களிலும்‌ வெட்டப்‌ 
பட்டுள்ளது. இச்செப்பேட்டை 2007-ஆம்‌ ஆண்டில்‌ மத்தியத்‌ 
தொல்பொருள்‌ துறையைச்‌ சார்ந்த முனைவர்‌ முனிரத்தினம்‌ 
என்பார்படி எடுத்தார்‌. இச்செப்பேடு காஞ்சிபுரத்தில்‌ வசிக்கும்‌ 
நெசவாளர்கள்‌ செய்து கொடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ 
குறிப்பிடுகின்றது. 


: இ.பி. 1551 (சக வருஷம்‌ 1473) சதாசிவ தேவராயர்‌. இ.க.ஆ.எண்‌. 


A/2007-2008. 


: தேவமகாராசாவின்‌ அதிகாரியான தளவாய்‌ திம்மரசருக்கு 


காஞ்சிபுரத்திலுள்ள ஆயிரத்து தொளாயிர நெசவாளர்கள்‌ குடுத்த 
ஒரு உறுதிபாட்டைத்‌ தெரிவிக்கின்றது. கொப்ப நாயக்கர்‌ என்பார்‌ 
இக்கைக்கோளர்களுக்கு பல உதவிகள்‌ புரிந்தும்‌, காத்தும்‌ 
வந்தபடியாலும்‌, அவரது மகனை அதிகாரியாய்‌ நியமித்தும்‌ 
நன்மைகள்‌ பல புரிந்தபடியாலும்‌ அவருக்கு காணியாட்சியாகவும்‌, 
குருதட்சிணையாகவும்‌ அவருக்கும்‌ அவரது சந்ததியினருக்கும்‌, 
தங்களது இனத்தைச்‌ சார்ந்த ஒவ்வொருவரும்‌ தறிக்கு ஒரு பணம்‌ 
அவருக்கு வழங்க வேண்டும்‌. இது தென்‌, மேல்‌, கீழ்‌, வடமண்டலம்‌ 
முதலான சீர்மைகளிலுள்ள தங்களது சாதி கைக்கோளர்களும்‌ 
அளிக்க வேண்டும்‌ என்கிறது. இவ்வாறு அளிக்கத்‌ தப்பினால்‌ 
காஞ்சி ஏகாம்பிர நாதருக்கும்‌, இறையிவி காமாட்சி அம்மனுக்கும்‌ 
பிழைத்தவர்கள்‌ என்று உறுதிமொழி அளித்தனர்‌. 


இரண்டாம்‌ ஒப்பந்தமானது இதே காஞ்சிபுரத்திலுன்ள 
நெசவாளர்கள்‌ (கைக்கோள முதலிகள்‌) தளவாய்‌ திம்மராசரும்‌ 
இவர்களுக்குப்‌ பல உதவிகள்‌ புரிந்தும்‌, தனது மகனை அதிகாரியாய்‌ 
நியமித்தும்‌ பல அநுகூலங்களைச்‌ செய்தபடியாலே அவருக்கும்‌ குரு 
தகவிணையாக ஆண்டு ஒன்றுக்கு தறி ஒன்றுக்கு ஒரு பணம்‌ 
திம்மராசருக்கும்‌ அவரது சந்ததியினருக்கும்‌ வழங்க வேண்டும்‌ 
என்றும்‌ செய்யாதவர்கள்‌ ஏகாம்பிரநாதன்‌, காமாக்ஷி அம்மனுக்குப்‌ 
பிழைத்தவர்கள்‌ என்றும்‌ உறுதியளித்தனர்‌. பலரும்‌ கையொப்பம்‌ 
இட்டுள்ளனர்‌. காஞ்சியிலுள்ள பல தெருக்களின்‌ பெயர்கள்‌ 
வந்துள்ளன. இவை இப்போது மறைந்துவிட்‌ ட ன. 


93 


94 


pT 


ENESeeS 


இது சதாசிவராயரின்‌ மூன்றாவது தமிழ்ச்‌ செப்பேடு. இம்மன்னருக்கு 
முன்பாண்ட தேவராயரின்‌ (கி.பி. 1542-43) உயரதிகாரியும்‌, 
இவருக்குப்‌ பின்‌ பாண்ட இராமராயரின்‌ பாராபத்தியம்‌ 
(பொறுப்பான அதிகாரி) தளலாய்‌ திம்மராசர்‌, காஞ்சிபுரத்தில்‌ 
வடிக்கும்‌ நெசவாளர்களுக்கு பல நன்மைகள்‌ புரிந்ததனால்‌, 
நெசவாளர்கள்‌ தங்களது நன்றியைத்‌ தெரிவிக்கும்‌ முறையில்‌ தறிக்கு 
ஓரு பணம்‌ வழங்க தலைப்பட்டனர்‌. இவரும்‌, கொப்ப நாயக்கரும்‌ 
செய்த நன்மைகள்‌ என்னவென்று அறிய முடியவில்லை. இவர்கள்‌ 
வரிப்பணத்தைக்‌ குறைத்து இருக்கலாம்‌. இவர்களுக்கு இவ்வாறு 
வழங்கப்பட்ட பணத்தை இவர்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டார்களே 
அல்லது காஞ்சிபுரத்திலுள்ள காமாட்சி அம்மன்‌ கோயிலில்‌ 
ஏதாவது ஒரு திவந்தத்திற்கு ஈந்து விட்டார்களோ தெரியவில்லை. 
விசயநகர அரசின்‌ பொருளியல்‌ நிலையை அறிந்து கொள்ள 
இச்செப்பேடு உதவுகின்றது. 


சுப, மஸ்து ஸ்வஸ்திஸ்ரீ ஜயாது பு,தய ச,ாலா வாஹந ச,க வரு- 

ஷம்‌ 1473 ஆன விரோதி ஸ,வர மாக சிரச ட,த,சமியி 

லே ஸ்ரீமது ராஜாயிராஜராஜ பரமே சுவர ஸ்ரீவீர பிரதாப 

ஸ்ரீஸதாசி, வ தே, வமஹாராயர்‌ விஜயநகரத்திலே ஹயஸாரே 
ப்ருத்வஸாமிராஜி 

யம்‌ பண்ணிகயில்‌ ஸ்ரீமந்‌ மஹாமண்டலேவர ராமரா- 

[ய] பரப்புத்திமமய' தே*வமஹாராஜாவின்‌ காரியதுக்குக்‌ கற்தராந த- 

ளவாய்‌ திம்மராசர்‌ அய்யனுக்கு காஞ்சிபுரம்‌ ஆயிரத்தொளாயிர- 

ம்கைக்கோள முதலியளிளும்‌ குடுத்த சராஸநம்‌ பூற்வம்‌ கொ- 

ப்பனாயக்கர்‌ அய்யந்‌ எங்கள்‌ சாதி காரியம்‌ அநேக தேச பெகு- 

மாநியம்‌ பண்ணிக்குடுத்து இரக்ஷித்து தம்மிட குமாரர்‌ மதிகா- 

ரியாய்‌ நடத்தி வாறபடியாலே னாங்கள்‌ குருதெக்ஷிணையாக 

காணி ஆட்சியாக காஞ்சிபுரம்‌ எகாம்பிற னாதந்‌ காமாக்ஷி அம்ம- 

நீ உள்ள காலமும்‌ கொப்புனாயக்கர்‌ அய்யன்‌ புத்ர பெளத்ர பார- 

ம்பரையாக காணி ஆட்சியாய்‌ குரு தெக்ஷிணைய்‌ வருஷம்‌ ஒ- 

ன்றுக்கு தறிக்கு ஒரு பணம்‌ விழுக்காடு குடுத்து நடத்தி வர- 

கடவொமாகவும்‌ கிழ்மண்டலம்‌ தென்மண்டலம்‌ மே- 

ல்‌ மண்டலம்‌ வடமண்டலம்‌ உள்பட மற்றும்‌ உண்டா- 

ன சீர்மையில்‌ எங்கள்‌ சாதி கைக்கோளர்‌) யிருந்‌ தடம்‌ எல்‌- 

லாம்‌ வருஷம்‌ ஒன்றுக்கு தறிக்கொரு பணம்‌ விழுக்காடு வா- 

ங்கச்‌ சொல்லிக்‌ குடுத்தோம்‌ இப்போதுதளவாய்‌ திம்‌- 

மராசர்‌ அய்யனும்‌ எங்கள்‌ சாதியை அநேகம்‌ தேச பெகு- 

ண்நியம்‌ பண்ணி இ(ர]க்ஷித்து தம்மிட குமாரர்மதிகா- 

ரியாக எங்களை ரக்ஷித்த படியாலே குருதெக்திணையாக காணி 
ஆட்சியாக காஞ்சிபுரம்‌ கொம்பிறனாந்‌ 


ஆவணம்‌ 20, 2009 


24. 
25 
பக்தி 
28. 
29. 
30. 
31, 
32, 
33. 
54, 


35, 
36. 


37. 


38. 


39. 
40. 
41. 
42. 
43. 


44. 
45. 


46. 
47. 


48, 


49. 


50. 


51. 
52. 


53. 


௮4, 
௮௮. 


55. 


1 


58. 


59. 
60. 
61. 
62. 


ஆவணம்‌ 20, 2009 


காமாக்ஷி அம்மந்‌ உள்ளதனைக்கும்‌ தளவாய்‌ திம்மரா- 
சர்‌ அய்யன்‌ புத்ர பெளத்ர பாரம்பரையாக குருதெக்ஷி- 
ணையாக வருஷம்‌ ஒன்றுக்கு தறிக்கொரு பணம்‌ 
விழுக்காடு வாங்கிக்‌ கொள்ளச்‌ சொல்லிக்‌ கு- 
டுத்தொம்‌ கிழ்மண்டலம்‌ தெந்மண்டலம்‌ 
மேல்மண்டலம்‌ வடமண்டலம்‌ பற்‌- 

றும்‌ முண்டாந்‌ சிர்மையிே எ[ங்‌]கள்‌ சாதி கைக்‌- 
கோளர்‌ இருந்தும்‌ எல்லாம்‌ வருஷம்‌ ஒன்று 

க்குத்‌ தறிக்கொரு பணம்‌ விழுக்காடு வாங்கிக்‌ கொ- 
ள்ளச்‌ சொல்லிக்‌ குடுத்தோம்‌ இந்த குரு- 
தெ௬ஷ௲ணையாக குடுத்த காணி ஆட்சிக்கு ௭- 

ங்கள்‌ சாதியிலே யாதொருத்தர்‌ தப்பினா 

லும்‌ ஏகாம்பிற னாதனுக்கும்‌ காமாக்ஷி 
அம்மனுக்கும்‌ தப்பிநவர்கள்‌ தங்கள்‌ தாயா 
ர்த்தகப்பனாரை கெங்கைக்‌ கரையிலே கொன்ற 
பாவத்திலே பொகக்‌ கடவாராகவும்‌ இதுக்கு தப்பிந 
வர்கள்‌ எங்கள்‌ சாதிக்கு பிறம்பு காஞ்சிபுரம்‌ எகாம்‌ 
பிறனாதன்‌ காமாக்ஷி அம்மன்‌ உள்ள தனைக்கால- 
த்துக்கும்‌ ஆசந்திறாற்க ஸத யாக தளவாய்‌ திம்மர 
சர அய்யன்‌ புத்ர பெளத்ர பாரம்பரையாக வருஷம்‌ ஓஒ 
ன்றுக்குத்‌ தறிக்கொரு பணம்‌ விழுக்காடு ஆக கா- 
ஞ்சிபுரம்‌ முதலாக கிழ்மண்டலம்‌ தென்ம- 

ண்டலம்‌ மேல்மண்டலம்‌ வடமண்டல- 

ம்‌ மற்று முணடாந சிர்மையிலே வாங்கிக்‌ கொ- 
ள்ளச்‌ சொல்லி ஒப்பிக்‌ குடுத்த சாஸநம்‌ தளவா- 

ய்‌ திம்மராசர்‌ அய்யனுக்கு இந்த சாஸநம்‌ குடுத்‌ சே 
தாம்‌ காஞ்சிபுரம்‌ ஆயிரத்தொளாயிரம்‌ கைக்கோ- 

ள முதலியளென்‌ | இப்படிக்கு காஞ்சிபுரம்‌ ஆயி- 
ரத்‌ தொளாயிர முதலியள்‌ சொற்படிக்கு வீர- 
பரணச்சக்கிறவற்தி எழுத்து | இவை காக்குனாம 
பெருந்தெரு இருள்‌ நிக்கினாந | சூர[ப] ட்டாரத்‌ தெ- 
ருகச்சி அப்பன்‌ புதுத்தெரு வழுதி அப்பன்‌| 
தெவணாம்‌ பெருந்தெரு செல்லப்பிள்ளை 

யான்‌! நல்லகம்‌ [][ப]ருந்‌ தெரு ஏகாம்பரம்‌] திருக்க- 
ச்சாலை அரியாபுத்திரந்‌| திருமேல்தளி பெங்[க]ட 
கார்‌ எல்லப்பன்‌|| திருவெரும்பந்‌ தெரு அரிய 

வன்‌! கிஷ்ணராயன்‌ பெருந்தெரு ஒளியார்‌ எல்‌- 
லப்பன்‌| கச்சி அப்பர்‌ தெரு எல்லப்பன்‌| பச்‌- 


95 





நுக்கனப்பல்லிச்‌ செப்பேடு (பின்பக்கம்‌) 






அரகர ர பளு தவத்‌ த்‌ ப்‌ 
ட்டு ணு (Dp தல்‌ கனலை; ன்‌ 
நீத்த: oy பவதல, தை E 
அ லட பட்‌ ரத த தட வரக பம: திக்‌ 
இரதங்கள்‌ ரத்துச்‌ 2222 பர்தா ழ்‌ 
த்‌ தரமா 2 அம்மை, ரதி வில்‌ ஆரல்‌ 
EEG ௦2ச.நத்‌ 9 உபர ம யரகி தரவு? ச்ம்‌ 
22 வற்றியது பு ளது ரர] 0 அபு கியது 
கருத்‌ தடுத ரரு ரிபு த.-௧.76.8 i 
சப ம(மதல லரலுக மம: மத தன; 
ல்‌ OLD மயம்‌. வே ப பேட... டன்‌ 
படபட ட தத்கல்‌ றர பக ரங்‌ ச 
ப்தி ஓ மறசரஅவவ வைத 5. நதர லூக்‌ திச 19) 
தகை ரஞ ரம 7.2 த 3 ஏரி 7 லன்‌ தட்ட 
தலில்‌ னை 718 (22௮ ககக SLs பரம்‌ கய்‌ 
்‌ த்தோச் வாமு தலி IIT படம்‌. க (020) 
பரணச்ச்த கில ஒதி; ஆ. வைத 7௬௫25) I, 
07 நழுத்ருமு ரூ.85 திஸ்‌ 26) க த்‌ ஜக 
சசி ஓ பனாய தத நவ ஒவ (211010717 
கத்‌ வனா? ர நடுதருடு தட்ஸ்‌ 27: வரர. 
பனந வு்‌, மங்டுத்ருள்கு ர 3 ருக்கு 
சச்‌ ர்த்தி £ங் திருடு மத வவ 
தார்‌ ல பெல்‌ டு நடுக்‌ அரில்‌ : 
வணக த ல ல்‌ ஈடுத்ருூம்‌ சி. வரர ஏல: 
ச வப்பிறுத்சசிவவமசதரூ எச்பி ல 
ஒர மர்ம ஏகக்‌ 
9-2) படிய பம்‌ (2 227 க கர்‌ ஸலைரந்‌! 
௫27 ரரி தக்கு i 1௩ திருடும்‌. 
ஒஞூரந்தமத௫ுழு ௪7899 தப்ப தத்த 
௩.௮ சரச கத இ: ல்‌ 


ஆ 


ட அன்‌ த ஆரி 


ஆவணம்‌ 20, 2009 


97 


41. வில்லியனூர்ச்‌ செப்பேடு 


ந.வேங்கடே சன்‌, வில்லியனூர்‌ 


இடம்‌ : வில்லியனூர்‌. 

காலம்‌ : மல்லிகார்ச்சுனராயர்‌. சகம்‌ 1563, ஆங்கிரசு வருஷம்‌, ஆனி மாதம்‌, 
அஷ்டமியும்‌, பூரட்டாதியும்‌ பெற்ற திங்கட்ழெமை. இ.பி. 1641. 
செப்பேட்டின்‌ காலக்குறிப்பில்‌ முரண்பாடு உள்ளது. தவறாக 
உள்ளது. 19 ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 
முன்பதிப்பு : வருண தருப்பணம்‌, பக்‌. 337-339. 


செய்தி : இச்செப்பேடு வில்லியனூரில்‌ வரதராசு நாயக்கரிடம்‌ உள்ளது. 
இதனை மைப்பிரதி செய்து கொள்ள அவர்‌ உடன்படாமையால்‌ 
11.5.82 அன்று இதன்‌ வாசகங்கள்‌ பார்த்து எழுதப்பட்டன. இது 
செம்பினாலான ஒரே செப்பேடு. இதன்‌ நீளம்‌ 46 செ.மீ, அகலம்‌ 
30.3 செ.மீ. கனம்‌ 2 மி.மீ. ஆகும்‌. இரண்டு பக்கங்களிலும்‌ 
எழுத்துகள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. முதல்‌ பக்கத்தில்‌ 56 வரிகளும்‌ 
இரண்டாம்‌ பக்கத்தில்‌ 4 வரிகளும்‌ உள்ளன. எழுத்துகள்‌ ஆழமாக 
இல்லாமல்‌, மிக மெல்லிதாகச்‌ சிறிய வடிவில்‌ எழுதப்பட்டுள்ளன. 
செப்பேட்டின்‌ முதல்‌ பக்கத்‌ தொடக்கத்தில்‌ சந்திர சூரியரின்‌ 
உருவங்களும்‌, நடுவே சிம்மாசனத்தில்‌ குடையின்‌8ழ்‌ அரசன்‌ 
அமர்ந்திருக்கும்‌ காட்சியும்‌ செதுக்கப்பட்டுள்ளன. ஓரங்களில்‌ 
வில்லேந்திய வீரர்‌ இருவர்‌ காவல்‌ காப்பது போன்ற உருவங்கள்‌ 
உள்ளன. அரசனின்‌ இடப்பக்கம்‌ ஆசனத்தின்‌ மீது அமர்ந்த 
நிலையில்‌ வாளுடன்‌ ஒருவரும்‌, வலப்பக்கம்‌ வாளின்றி ஆசனத்தின்‌ 
மீது அமர்ந்தவாறு வேறொருவரும்‌ காணப்படுகின்றனர்‌. 


இதில்‌ கொடுக்கப்பட்டுள்ள சகம்‌ 1563 (இ.பி.1641) என்ற ஆண்டும்‌, 
அதற்கு நேரான 'ஆங்கிரசு வருஷம்‌ மிதுன (ஆனி) மாசத்து 
பூர்வபட்சத்து அஷ்டமியும்‌ பூரட்டாதி நட்சத்திரமும்‌ பெற்ற சோம 
வார நான்‌” என்பதும்‌ ஒன்றுக்‌ கொன்று முரணாக உள்ளன. சகம்‌ 
1563 என்பது ஆங்கிரசு வருஷத்துக்கு உரித்தாகவில்லை. விஷு 
வருஷத்துக்கு மட்டுமே பொருத்தமாக உள்ளது. சகம்‌ 1554 (இ.பி. 
1632), சகம்‌ 1614 (கி.பி.1692) ஆகிய ஆண்டுகளுக்கே ஆங்கிரசு 
வருஷம்‌ உரித்தானது. அன்றியும்‌ இஇ, நட்சத்திரம்‌, இழமை 
முதலானவை முரண்பாடாகவே காணப்படுகின்றன. ஆதலின்‌, 
இதில்‌ உள்ள காலக்‌ குறிப்புகள்‌ முற்றிலும்‌ தவறானவை. 


மடம்‌ கட்டுதற்கு வேண்டிய பொருளைச்‌ சேகரித்தல்‌. பல்வகைத்‌ 
திருமணமுறை மன்னவேடு கிராம மக்கள்‌ வரி செலுத்திய முறை, 
காக்கும்‌ முறை, இல்லையெனில்‌ பெறும்‌ தண்டனை, பண்டாரத்தார்‌ 
பெயர்கள்‌, கையொப்பம்‌ ஆஒயவை செப்பேட்டில்‌ உள்ளன. 


98 
ஆவணம்‌ 20, 2009 


10. 


1. 


12. 


13. 


14, 


15. 


16. 


17. 


செப்பேட்டின்‌ முதல்‌ பக்கம்‌ 

உடை 

சுபஸ்ரீ மஹாமண்டலத்திலே சுவர்ண ஆரியராய விபாடன்‌ 
பாரிசைக்குத தப்புவராத கண்டன்‌ மூவராய கண்டன்‌ 

கண்ட நாடு கொண்டு கொண்ட நாடு கொடாதான்‌ துடுக்கர்‌ 
தளவிபாடன்‌ துடுக்கா மோகந்‌ தவிர்த்‌ 

தோன்‌. எட்டியர்‌ தளவிபாடன்‌. ஒட்டியர்‌ கோட்டந்‌ தவிர்த்தோன்‌, பின்‌ 
மண்டலமுங்‌ கோண்ட இராஜாதிராஜன்‌. இ. 

ராஜ பரமேஸ்வரன்‌. இராஜ மார்த்தாண்டன்‌. இராஜேஸ்வரன்‌, புயங்கன்‌, 
இராஜகம்பீரன்‌. இராக்கனத்‌ தம்பிரான்‌, இந்திர துரந்தரன்‌ 

அஸ்வபதி, கஜபதி துரந்தரன்‌, அஷ்டமனோகர இராயன்‌. அசுரரண 
விருது நரபாலன்‌ கோதண்ட இராமன்‌. கலியுக இராமன்‌. கண்‌- 

ணன்‌, வாளுக்கு வீமன்‌. தோளுக்கு அபிமன்னன்‌. குணத்திற்குத்‌ 
தருமன்‌. அழகுக்கு அநங்கன்‌, அமர்ந்ததற்கு அரிச்சந்‌- 

திரன்‌, ஆண்மைக்கு அனுமான்‌, ஆக்கினைக்குச்‌ சுக்ரீபன்‌, குடைக்குக்‌ 
கானன்‌. செலவத்திற்கு அளகேசுரன்‌ பலத்திற்கு வா- 

யு பகவான்‌, உலகுக்குக்‌ கதிரோன்‌, உலாவும்‌ உலக மெல்லாம்‌ படைக்க 
நினைத்தருளிய வீராதிவீர வன்னியப்‌ பிரதாபன்‌. கிரு- 

ஷ்ண தேவமஹா இராயர்‌, அச்சுததேவ மஹாஇராயர்‌, புஜபல 
தேவமகா இராயர்‌. திருமலை தேவ மஹாஇராயர்‌ 

நரசிங்க தேவ மஹா இராயர்‌. இராமதேவ மஹாஇராயர்‌, பிரவிட 
தேவமஹா இராயர்‌ மல்லிகார்ச்சுன தேவ மஹா இராயர்‌. பி- 

ரிதிலி இராச்சிய பரிபாலனம்‌ பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 1563 - 
இதற்கு மேல்‌ நின்ற ஆங்கிரச வருஷத்து மி- 

துன மாசத்து. பூர்வ பட்சத்து அஷ்டமியும்‌ பூரட்டாதி நட்சத்திரமும்‌ 
பெற்ற சோமவார நாள்‌ வடகரை விருதப்பசங்‌- ்‌ 

கன்‌ வளநாட்டுக்கு மேற்கு நாடு இருங்கோள்‌, பாண்டிய வளநாடு 
தொண்ட மண்டலம்‌ சோழ மண்டலம்‌ பாண்‌ 

டிய மண்டலம்‌ கொங்கு மண்டலம்‌ இந்த நாலு மண்டலத்திற்கு 
அழகான தொண்ட வளநாட்டுக்‌ குழகான வில்லவன- 

ல்லூர்‌ திருக்காமேஸ்வரர்‌ குவிலாரம்மை அவர்கள்‌ சந்நிதியாசிய 
வில்லவநல்லூரிலே அந்தந்த ஜாதிக்கு மடாலய- 

ங்கள்‌ உண்டாகின்றன நமக்கு சிவாலய பூஜை மாத்திரமிருக்கின்றது 
தென்‌ தேசத்தில்‌ நமது வம்ச பண்ணாடர்‌ தங்கள்‌ பேரும்‌ 

பிரதாபமும்‌ உண்டாக வேண்டுமென்று மடங்கள்‌ கட்டியிருக்கிறார்கள்‌ 
நாம்‌ இராயரைப்‌ போய்க்‌ கண்டு மடங்கட்ட உத்தி- 

ரவு பெற்று வருவோமென்று திருவக்கரை வல்லவாட்டு மழவராய 
பண்டாரத்தார்‌. கருத்த நாயனார்‌ பண்டாரத்தார்‌, சி- 


ஆவணம்‌ 20, 2009 99 


20. 


21. 


22. 


23. 


24. 


25 


26. 


ef. 


28. 


ர 


30. 


34. 


32. 


33. 


35. 


36. 


100 


ன்ன குமாரநாயனார்‌ பண்டாரத்தார்‌ சிதம்பரம்‌ மழவராய பண்டாரத்தார்‌ 
கச்சி இராயர்‌. பெரியண்ண நாயனார்‌ சிற்றம்பல நாயனா- 

ர்‌ தாண்டவ நாயனார்‌. சடையப்ப நாயனார்‌, அழகு சிங்க நாயனார்‌, 
மெய்‌ போக நாயனார்‌ பண்டாரத்தார்‌ இவர்களும்‌ கண்டன்மார்‌, 
தந்தி- 

ரியார்‌. படையாக்ஷியார்‌ என்னும்‌ பல பட்டப்‌ பெயர்‌ பெற்ற சோம 
சூரிய அககினி வம்ச பன்னடரான உறவின்‌ முறையார்‌ ௮- 

னைவரும்‌ போய்‌ இராஜவன்னிய இராஜஸ்ரீ மல்லி- கார்ச்சுன தேவமகா 
இராயரைக்‌ கண்டு பேச. அப்போது இராயரும்‌ சிம்மா- 

சனம்‌ விட்டு இறங்கி நமது வம்சத்தாரென்று தெரிந்து: தேவாலய 
பூஜையிருக்க மடத்து தருமம்‌ நமக்கேனேன்று இரா- 

யரும்‌ கேட்க. அப்போது நாயனார்‌ பண்டாரத்தார்‌ பாண்டிய மண்டலம்‌ 
சோழ மண்டல முதலிய மற்ற மண்‌- 

டலங்களில்‌ குருமடம்‌ கட்டியிருக்க கொண்ட மண்டலத்திலேயும்‌ 
இருக்க வேண்டுமென்றார்‌ இராயரும்‌ சந்தோஷித்து உங்க- 

ளுக்கு இடமில்லாமற்‌ போமோ வென்று தானத்தாரை யழைத்து 
நாயனார்‌ பண்டாரத்தார்‌ அவர்களுக்கு இடம்‌ வி- 

டப்‌ போமென்று சொல்ல அப்போது தானத்தார்‌ மூத்த முதலியார்‌ 
திருநாவகத்‌ தொண்ட முதலியார்‌ நம்பித்‌ திருஞானப்பண்‌- 

டிதர்‌ மற்றும்‌. முற்றுற்றுடையார்‌, நம்பிக்குருக்கள்‌ வயித்தியநாத 
குருக்கள்‌, கோவில்‌ கணக்கு. க்ஷேமக்‌ கணக்கு, மற்றுமு- 

ண்டான. தானத்தார்‌. தலத்தாருங்கூடி கெவி- சித்திலிங்கதேவர்‌. 
முனையதேவர்‌ தம்பிரானார்‌ திருநாமத்தில்‌ காணியான தெ- 

ற்குத்‌ தெருவில்‌ தேரொடும்‌ வீதியில்‌ தென்சரகில்‌ பாலையர்‌ 
மடத்திற்குக்‌ கிழக்கு அம்பலத்தாடும்‌ ஐயர்‌ மடத்திற்கு மேற்கு 
சட்டையர்‌ மடத்திற்கு வடக்கு அடி கிழக்கு மேற்க்கு (எயரு) 

தெற்கு வடக்கு அடி அயரு) அடி ஒன்றுக்குப்‌ பொன்‌ ஒன்றாக (எயரு? 
பொன்னுக்குக்‌ கிரையங்‌ கொண்டு கல்லில்‌ பேர்‌ வெட்டி நட்டு கி- 

ணறு கட்டி மடங்கட்டி தாம்பரசாசனமாக பட்டயமெழுதி நாலு 
மண்டலம்‌ (ருயசு) தேசமுங்‌ குருமூர்த்தமாய்க்‌ கொண்டாடச்‌ சொ- 

ல்லி, மஹாமடபிச்சை முஷ்டியும்‌ திருவிளக்கும்‌, திருநந்தவனப்‌ 

| பன்னிலடயுல்‌, திருமாலையும்‌. உபயமும்‌. மகேஸ்வர பூஜையு- 

ம்‌ பண்ணி நடத்திவர சிலாநதி சக்கரவர்த்தி யோகீஸ்வரகுருவை 
மடத்தில்‌ வைத்து அந்தந்தச்‌ சீர்மை பண்ணடரும்‌ நாயினார்‌ 
பண்டா- 

ரத்தார்‌ அனைவரும்‌ வம்ச தருமக்‌ கீர்த்திக்காக மடத்திற்குக்‌ 


கட்டளையிட்டது - உபநயன முகூர்த்தத்திற்குப்‌ பணம்‌ ஒன்ரும்‌. 
சுயமரம்நா- 


ஆவணம்‌ 2௦; 2009 


57, 


38, 


29, 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


ஆவணம்‌ 20, 2009 


ட்டி மாலை சூடுங்‌ கலியாணத்திற்குப்‌ பொன்பத்தும்‌ கத்தி நாட்டிக்‌ 
கலியாணஞ்‌ செய்பவருக்குப்‌ பணம்‌ பத்தும்‌ மற்ற 
முகூர்த்தங்களுக்கெல்‌- 

லாம்‌ மாப்பிள்ளை வீட்டார்‌ பணம்‌ ஒன்றும்‌ பெண்‌ வீட்டார்‌ பணம்‌ 
ஒன்றும்‌ பெண்‌ தத்த பணம்‌ ஒன்றும்‌ மாதா பிதா குரூபாத பூஜை 
வரும்ப- 

டிகளும்‌ மடத்தில்‌ சேர வேண்டியது தண்டிகை துரைகள்‌ பத்து பணமும்‌ 
குதிரை மேல்‌ குடை பெற்ற அஸ்வ பதிகள்‌ அஞ்சுபணமும்‌ 
ஜாதியில்‌ குற்றா- 

குற்றம்‌ செய்பவர்‌ அபராத பணமும்‌ மன்னவேடு கிராமத்தார்‌ 
அரிவாளுக்கு ஆறுபடி தானியமும்‌ களைவெட்டுக்குப்‌ பதக்க 
தானியமும்‌ ஒருக்கு முக்கு- 

றுணி தானியமும்‌ பேரூருக்குப்‌ பத்து பணமும்‌ சிற்றூருக்கு அஞ்சு 
பணமுங்‌ கொடுக்க வேண்டியது. ஆதுபாது அற்றவர்‌ சொத்தை 
மடத்தில்‌ சே- 

ர்த்து மடத்தாரால்‌ சவாட்சணை பெற வேண்டியது இவ்வரும்படிகள்‌ 
மடத்திற்குச்‌ சேருகிறபடியால்‌ செந்தூரத்‌ திலர்தம்‌ கோபி திருமணி 
தி- 

ரூ நீறிட்ட பேர்களும்‌ சந்திர சூரியருள்ள நாள்‌ வரைக்கும்‌ நடத்தி 
வருவீர்களாகவும்‌ இந்த மடாலய தருமத்தை தங்காமல்‌ கொடுத்த 
பேர்கள்‌ 

மாதா பிதாக்களை இரட்சித்து சிவாலயம்‌ பிரம்மாலயம்‌ பூதானம்‌ 
கோதானம்‌ கன்னிகாதானம்‌ செய்த பலனை பெறுவார்கள்‌ ஸ்ரீம- 

துவில்லவனல்லூரிலே திருக்காமேஸ்வரர்‌ குயிலாரம்மை குமாரசுவாமி 
சந்நிதானம்‌ விளங்குவது போல்‌ விளங்குவார்கள்‌ 

மடத்துக்கு அனுப்பக்‌ கட்டளையிட்டதை அனுப்பாவிடில்‌ மடத்து 
சுவாமியாரால்‌ அனுப்பப்பட்ட பணிவிடை சிஷியாள்‌ 

எழுந்தருளின உடனே கூடி முன்னேபோய்‌ காண்பித்துக்‌ கொண்டு 
வந்தவர்களுக்கு விடுதிவிட்டு சாப்பாடு போஜனம்‌ அமைத்‌- 

து தருமத்திற்குண்டான வரும்படிகளைக்‌ கொடுத்தனுப்பி வைக்க 
வேண்டியது தருமபரிபாலரான செளபாக்கிய பிரமாணிக்கரான 
வேள்வியி- 

ற்‌ பிறந்தோர்களான  ஸம்புகுலத்தவரான குமாரசுவாமியார்‌ 
படைத்தலைவரான அசுரர்கள்‌ மார்பரான ஆஸ்தான பந்து ஜன 
சிந்தாமணியான சாந்‌ 

த மாரியுடைய கந்நிகையை மணஞ்‌ செய்தவரான வாடா மாலையும்‌ 
வன்னத்‌ தடுக்கும்‌ மாலையும்‌ தரித்தவரான வாசமிகுந்த குவள 
மாலையும்‌ மி- 


107 


1. 


ல. 


53. 


ஓல்‌, 


56. 


தி 


58. 


59. 


60. 


102 


டக்‌ கொடியும்‌ முப்பத்திரண்டு விருதும்‌ பெற்றவர்களான முன்னூல்‌ 
மார்பும்‌ புலிக்கொடியும்‌ பெற்றவரான நையாத நாட்டுக்குச்‌ 
சப்தபதிகளான 

சோணாடு காத்தவரான மரையோர்‌ மகனுக்கு உயிர்கொடுத்தவரான 
வல்லானுடைய மகுடந்‌ துணித்தவரான வாதாபியை வென்ற 
வன்னிய குலாதிபரா- 

ன செங்கையில்‌ வில்லும்‌ சீலிமுகமும்‌ எடுத்தவரான ஏரடி வாழும்‌ 
வீரப்பரி நகுல துஷ்ட நிர்த்தண்ட விர்ப்பன்ன உத்தண்ட 
கோதண்ட விக்கிர மார்த்தாண்ட- 

ரான அனைவோரும்‌ மனமொத்து இந்த காரியம்‌ தட்டுதலை 
பண்ணுலதல்ல வென்று மடத்து தருமம்‌ விளங்கத்‌ தக்கதாக 
பார்க்கவும்‌ யாதாமொ- 

ரவர்‌ அகட விகடம்‌ பண்ணினால்‌ கங்கைக்‌ கரையில்‌ காராம்பசுவைக்‌ 
கொன்ற பாவத்தில்‌ போகக்‌ கடவர்‌ தங்களுடைய மாதாப்‌ 
பிதாக்களைக்‌ கொன்ற தோ- 

ஷத்திலேயும்‌ தெய்வ பிராமணரை கோன்ற பாவத்திலேயும்‌ போகக்‌ 
கடவர்‌ தருமம்‌ விளங்கக்‌ குலம்‌ விளங்கும்‌ குலம்‌ விளங்கப்‌ 
பெருமையும்‌ செல்வமும்‌ பத- 

செப்பேட்டின்‌ இரண்டாம்‌ பக்கம்‌ 

வியும்‌ அடைவார்கள்‌ திருவடி திருச்சிற்றம்பலம்‌ திருவக்கரை 
வல்லவாட்டு மழவராய பண்டாரத்தார்‌. கருத்தநாயனார்‌ பண்‌- 

டாரததார்‌ சின்னகுமார நாயனார்‌ பண்டாரத்தார்‌ சிதம்பரம்‌ மழவராய 
பண்டாரத்தார்‌ கச்சிஇராயர்‌ பெரியண்ண நாயனார்‌ சிற்ற- 

ம்பல நாயநார்‌ தாண்டவநாயனார்‌ சடையப்ப நாயனார்‌ அழகு சிங்க 
நாயனார்‌ மெய்போக நாயனார்‌ பண்டாரத்தார்‌. கையெழுத்து 

வாசுதேவ நாயனார்‌ சொஸ்த லிகிதம்‌. 


ஆவணம்‌ 20, 2009 


..... 42, வில்பட்டிச்‌ செப்பேடு 


மா.பவானி, தஞ்சாவூர்‌ 
ந.அதியமான்‌, தஞ்சாவூர்‌ 


இடம்‌ :வில்பட்டி, கொடைக்கானால்‌ வட்டம்‌, திண்டுக்கல்‌ மாவட்டம்‌. 
செப்பேடு வைத்திருப்பவர்‌ திரு.5.॥.5.வெற்றிவேல்‌, முன்னாள்‌ 
தலைவர்‌, வில்பட்டி. 


காலம்‌ : கி.பி. 17-18 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : செப்பேடு சுமார்‌ 45 செ.மீ. நீளமும்‌ 15 செ.மீ. அகலமும்‌ கொண்டு 
உள்ளது. 46 வரிகள்‌ எழுதப்பட்டுள்ளன. செப்பேட்டின்‌ தலைப்‌ 
பகுதியில்‌ அலங்கரிக்கப்பட்ட தோரணத்தின்‌ நடுவில்‌ எழுத்துகளை 
இரண்டாகப்‌ பிரிப்பது போல்‌ வேல்‌ ஒன்று உள்ளது பட்டி 
வேலப்பர்‌ முன்பாக யெழு என்பது வேலின்‌ இடபுறமும்‌ தின 
பட்டயம்‌ என்பது வேலின்‌ வலபுறமும்‌ எழுதப்பட்டுள்ளது. இரு 
புறங்களிலும்‌ இரு மயில்கள்‌ தலையைத்‌ தன்பக்கமாகத்‌ திருப்பி 
தோகையை நீட்டி படுத்திருப்பதுபோல்‌ வரையப்பட்டுள்ளது. 
அதன்‌ கழே செப்பேடு வரிகள்‌ எழுதப்பட்டுள்ளன. 


இச்செப்பேட்டில்‌ கலியுகம்‌ 4 இலட்சத்து 35 என்று காலம்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசாரி சந்திரன்‌ என்பவர்‌ இறந்த நாளில்‌ 
மேமலை பொட்டப்பட்டுப்‌ பகுதியிலிருக்கும்‌ பொட்டமனாயக்கர்‌ 
என்பவருக்கும்‌ மேல்பள்ளம்‌ கவுஞ்ச என்ற பகுதியிலிருக்கும்‌ 
கருதுவேல்‌ மண்ணாடி என்பவருக்கும்‌ எல்லைத்தகராறு 
ஏற்பட்டுன்ளது. இத்தகராற்றை பெரும நாயக்கன்‌ தலைமையில்‌ 
பஞ்சாயத்தாரும்‌ கூடி எல்லையைப்‌ பிரித்து தீர்ப்பு வழங்கி 
பட்டையம்‌ எழுதியுள்ளனர்‌. அவ்வாறு இவர்கள்‌ வழங்கிய 
தீர்ப்பின்படி 18 தீபாவளி, தைநோன்பு, சிவராத்திரி இவற்றிற்கு 
ஏலக்காய்‌ குடுத்து வருவதாகவும்‌ மற்ற வருமானத்தையும்‌ சிவராத்திரி 
காணிக்கையாகக்‌ கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளனர்‌. இதை 
எழுதியது கூடலூர்‌ கம்பத்திலிருக்கும்‌ ரங்கமுத்து ஆசாரி கூத்தம்‌ 
பழத்தார்‌ பொட்டமனாய்க்கர்‌. காலக்குறிப்பில்‌ ஐயப்பாடு உள்ளது. 


பட்டி வேல தினபட்ட 
ப்பர்‌ முன்‌ யம்‌ உ கூ 
பாக யெளு (றா) ௬ுயரு (டு) அப்பா 


ச்கனாளை (னை) யில்‌ 


உ கலியுகம்‌ 400,000 30 (சய) வருசத்துக்கு உலகம்பு 
ரந்து யிதில்‌ மேல்‌ செல்லா னின்ற பிறமதி 

தசா சம்மச்சறம்‌ ஆனி மா 20 தேதி ஆதித்த 
வாறமும்‌ யேகாதேசியும்‌ அசுபதினாளும்‌ 


௬ டட 


ஆவணம்‌ 20, 2009 103 


104 


பெற்ற சுபதினத்தில்‌ பொட்டமனாக்கனுக்கு மேமலை 
(பொட்டப்படிலிருக்கும்‌! 

மேப்பள்ளம்‌ கவுஞ்சியிருக்கும கருது வே 

ல்‌ மண்ணாடி ஆசாரி சந்திரனிறுக்கி 

றனாளயிலே யெலலை தகறால்‌ வந்த விபற 

ம்‌ யெனனவென்றால்‌ விலபட்டிலிரு 

க்கும்‌ திய்யாகரசெரு மண்ணாடி சோலை ம 

ண்ணாடி பிருதிவாதி - பஞ்சாயத்தாற்‌ 

கூட்டமிட்டு செம்பகனூற்‌ மன்னாடி கவி 

ட்டி குளத்திலிருக்கும்‌ கருங்கன்னக 

மே பள்ளததிலிறுக்கும்‌ குள்ள வெற்றி! பெரிசு?) 

வேல மன்னாடி துவளத்த மன்னா 

டி யித்தாதி பெறுமனாயக்கன்‌ முன்பா 

க யெல்லை பகற்ந்த விபரம்யென்ன 

வென்றால்‌ பெருமாங்காணலும்‌ வ 

ரிசை கலலுக்கு கவுஞ்சியானுக்கும்‌ 


. மச்சூருக்கும்‌ தெற்க்கு மாறாஞ்சுறு 


ம்‌ அதறகு வடக்கு பாம்பறக்காடு 

( 1 ஆத்துக்கும்‌ கிழக்கு கவுஞ்சியானு 

க்கு ஆத்துக்கு மேற்க்கு மேப்பள்ள 

த்தானுக்கு சேற்ந்த குடவயல்‌ 

ஒரு மா னிலம்‌ யாதற்கு (நாலரை மா?) யெண்டு 


. மாணணிலம்‌ மேல்ப்பள்ளதாற்க்குச்‌ தொ(ச?) 


றந்து அந்தபடிக்கி னாயக்கனும்‌ பஞ்‌ 
சாயத்தாறும்‌ தீர்ப்பு செய்து பொட்டவனா 
(ய) க்க வளகனுக்கு பட்டையம்‌ செய்‌ 
து குடுத்த விபறம்யென்ன வெ 

ன்றால்‌ பதினெட்டு தீவாவிளி 

தை யானோரம்ம பு சிவலாத்தி 

ரி காணிக்கை யேலைகாய்‌ குடு(திது 


- வருகுறோம்‌ மென்று யெங்களை ம 
. னோறாசியினாலே யெழுதி குடுத்த 
- பட்டையம்‌ சந்திர சூரியாள்‌ உள்‌ 


ள மட்டு கானிக்கை மற்ற வரும 


. ரணம்‌ குடுதது வருகுறோம்‌ யி 
. து தப்பிதம்‌ செய்தால்‌ 1000 பசு 


வை கொண்ற தோசத்தில்‌ போ 

குபடி பட்டிவேலப்பா துணைச்‌ செய்‌ 
வாற்‌ உ யெழுதினது குடலூறு க 
ம்பத்திலிருக்கும்‌ றங்கமுத்து ஆ 

சாரி கூத்தம்பழத்தாற்‌ பொட்டமனாய்க 
ர்‌ சல்லிவாற்‌ குலம்‌ கூத்தரித்திம்‌ 
மநாயப்‌ பெருமாளது துணை உ 


ஆவணம்‌ 20, 2009 


43. பெரியபட்டினத்தில்‌ சங்ககாலக்‌ காசுகள்‌ 


ப.சண்முகம்‌, சென்னை. 


பெரியபட்டினம்‌ (இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌), இடைக்காலத்திலும்‌ 
பிற்காலத்திலும்‌ பாண்டியர்‌ துறைமுகமாகச்‌ இறப்புற்று விளங்கியது. 
சப்பானின்‌, தோக்கியோ பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌, நொபொரு 
கராஷிமா அவர்கள்‌ சீனப்‌ பீங்கான்‌ வணிகத்‌ தன்மைகளைக்‌ 
கண்டறிவதற்காக, 1987 ஆம்‌ ஆண்டில்‌ இவ்வூரில்‌ களப்பணி 
மமற்கொண்டார்‌. அவருடன்‌ சப்பானியப்‌ பல்கலைக்கழகங்களில்‌ 
பணியாற்றும்‌ பேராசிரியர்கள்‌ சிலரும்‌ வந்திருந்தனர்‌. அவர்களுடன்‌, தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌, எ.சுப்பராயலுவும்‌, இக்கட்டுரையாசிரியரும்‌ 
கலந்து கொண்டனர்‌. அச்சமயம்‌, இங்கு கண்டெடுத்த பழங்காசுகள்‌ 
பலவற்றை ஊர்மக்கள்‌, இக்குழுவினரிடம்‌ அளித்தனர்‌. களப்பணியின்‌ 
போதும்‌ சில காசுகள்‌ கிடைத்தன. இவ்வகையில்‌ 200 காசுகளுக்கு மேல்‌ 
சேகரிக்கப்பட்டது. பல காரணங்களால்‌ இக்காசுகளை இதுவரை முறையாக 
ஆய்வு செய்ய முடியவில்லை. அண்மையில்‌ இக்காசுகள்‌ ஆய்வுக்கு 
உட்படுத்தப்பட்டு சில முக்கிய விவரங்கள்‌ தரப்பட்டுள்ளன. 


இக்காசுகளில்‌ பேரரசுச்‌ சோழர்‌ காசுகளும்‌, பிற்காலப்‌ பாண்டியர்‌ 
காசுகளும்‌, முகமதியர்‌ வெளியிட்ட. காசுகளும்‌ உள்ளன. சோழர்‌ காசுகளில்‌ 
நின்றவாறுள்ள உருவம்‌ ஒரு பக்கத்திலும்‌, அமர்ந்த நிலையில்‌ உள்ள உருவம்‌ 
மற்றொரு பக்கத்திலும்‌ உள்ளது. ராஜ ராஜ என்று நாகரி எழுத்துகளில்‌ 
பெயர்‌ உள்ளது. பிற்காலப்‌ பாண்டியர்‌ காசுகளில்‌ சுந்தர பாண்டியன்‌, 
எல்லாந்தலையானான்‌, என்ற பெயர்‌ உள்ள காசுகளும்‌, இரட்டை மீன்‌ 
உருவம்‌ பொறிக்கப்பட்டுள்ள, காசுகளும்‌ உள்ளன. விசயநகர்‌ காசுகளில்‌ 
அநுமன்‌ உருவம்‌ பொறித்த பழங்காசுகளும்‌ கிடைத்துள்ளன. நாயக்க 
மன்னர்கள்‌ வெளியிட்ட காசுகள்‌ பலவும்‌ இவற்றில்‌ உன்ளன. பிற்கால 
முகலாயர்‌ காசுகளும்‌ உள்ளன. டச்சுக்‌ கம்பெனி ஆட்சிக்காலத்தில்‌ 
வெளியிடப்பட்ட காசுகளும்‌, ஆங்கிலக்‌ கம்பெனியார்‌ வெளியிட்ட 
காசுகளும்‌, ஆங்கில அரசு வெளியிட்ட. காசுகளும்‌ இவற்றில்‌ உள்ளன. இவை 
பற்றிய விவரங்கள்‌ தொடர்ந்து வெளியிடப்படும்‌. 


கிழே விவரிக்கப்பட்ட இரண்டு காசுகளும்‌ சங்ககால அரசுகளால்‌ 
வெளியிடப்பட்டன. அவற்றின்‌ முக்கியத்துவம்‌ கருதி முதலில்‌ வெளியிடப்‌ 
படுகிறது. இக்காசுகளை ஆராயவும்‌, கட்டுரை வடிவில்‌ வெளியிட அனுமதி 
அளித்த பேராசிரியர்கள்‌ கராஷிமா, சுப்பராயலு அவர்களுக்கு நன்றி. 
1. பாண்டியர்‌ காக 


சங்ககாலப்‌ பாண்டியர்‌ காசின்‌ அடிப்படை. விவரங்களாவன : 


உலோகம்‌ : செம்பு, வடிலம்‌ : சதுரம்‌, நீளம்‌ : 1.70 செ.மீ., அகலம்‌ : 
1.65., தடிமன்‌ : 0.02 செ.மீ., எடை : 3.9 கிராம்‌. 


ஆவணம்‌ 20, 2009 105 





முன்புறத்தில்‌ உள்ள உருவங்கள்‌ மிகவும்‌ தேய்ந்து போயுள்ளன. 
ஆயினும்‌ வலதுபுறம்‌ நோக்கியவாறுளள யானை ஒன்று நிற்பதைக்‌ 
காணலாம்‌. இதன்‌ மேலுள்ள உருவங்கள்‌ சரியாகப்‌ புலப்படவில்லை. காசின்‌ 
பின்புறத்தில்‌ அம்பு பூட்டிய வில்‌ ஒன்று படுக்கை வசத்தில்‌ உள்ளது. அதன்‌ 
நாணுக்குக்‌ கழ்‌ அங்குசம்‌ ஒன்று பக்கவாட்டில்‌ உள்ளது. இவ்வுருவங்கள்‌ 
யாவும்‌ காசின்‌ விளிம்பை ஓட்டி வரையப்பட்ட ஒரு வட்டத்தினுள்‌ உள்ளன. 


அம்பு பூட்டிய வில்‌ உருவம்‌ உள்ள இக்காசு சேரர்‌ இலச்சினையோடு 
உள்ளது. எனவே இக்காசை, சேரர்‌ வெளியிட்டனர்‌ என்று கருதலாம்‌. 
முன்பக்கத்தில்‌ உள்ள உருவங்கள்‌ மிகவும்‌ தேய்ந்து போயுள்ளதால்‌ அவற்றை 
அடையாளம்‌ காணமுடியவில்லை. ஆயினும்‌ இதே போன்ற காசுகளை, 
ஆர்‌.கிருஷ்ணமூர்த்தி தம்முடைய "சங்கதாலத்‌ தமிழ்க்‌ காசுகள்‌" என்ற நூலில்‌ 
விவரித்துள்ளார்‌. அந்நூலில்‌ உள்ள சேரர்‌ காசுகளில்‌ 129, 133 ஆகிய 
காசுகளோடு இதனை ஒப்பிடலாம்‌, இந்நூலில்‌ காசுகளின்‌ முழுவடிவம்‌ 
தரப்பட்டுள்ளது. 

சங்ககாலத்தைச்‌ சார்ந்த இரண்டு அரச குடும்பங்கள்‌ வெளியிட்ட 
காசுகள்‌ இவ்விடத்தில்‌ கிடைத்துள்ளதன்‌ காரணத்தை அறிதல்‌ இயல்பாகும்‌. 
பாண்டியர்‌ காசுகள்‌ பாண்டிய நாட்டின்‌ பகுதிகளில்‌ கிடைப்பது இயல்பான 
நிகழ்வாகக்‌ கருதினாலும்‌. சங்க காலப்‌ பாண்டியர்‌ காசு முதன்‌ முதலாகப்‌ 
பெரியபட்டினத்தில்‌ கிடைத்துள்ளதை மிக முக்கியமான கண்டுபிடிப்பாகக்‌ 
கருதவேண்டும்‌. பாண்டியர்‌ காசுடன்‌, சேரர்‌ காசும்‌ கிடைத்துள்ளதை 
இன்னும்‌ சிறப்பானதாகக்‌ கருதலாம்‌. சங்க காலத்தைச்‌ சார்ந்த இரண்டு அரசு 
குடும்பங்கள்‌ வெளியிட்ட காசுகள்‌ இவ்விடத்தில்‌ கிடைப்பதைக்‌ கொண்டு 
அக்கால வணிக நடவடிக்கைகளில்‌ ஈடுபட்ட வணிகர்கள்‌, பாண்டி 
நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல்‌ சேரர்‌ நாட்டிலிருந்தும்‌ வந்திருக்க வேண்டும்‌. 
ஆயினும்‌ இக்கருதுகோளுக்குத்‌ துணையாக, சங்ககால வாழ்விடங்கள்‌ 
அல்லது அக்காலத்‌ தடயங்கள்‌ ஏதும்‌ இதுவரை காணப்படவில்லை என்பதை 
நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. தொடர்ந்து நடைபெறும்‌ கள ஆய்வுகளால்‌ 
சங்ககால இருப்பிடங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட வேண்டுவது மிக 
முக்கியமாகும்‌. 


ஆவணம்‌ 20, 2009 107 








கா.இராஜன்‌, புதுச்சேரி 


பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின்‌ வரலாற்றுத்துறை சார்பாக 
பேராசிரியர்‌ கா.இராஜன்‌ தலைமையில்‌ மத்திய செம்மொழித்‌ தமிழ்‌ 
உயராய்வு நிறுவனம்‌ மற்றும்‌ மத்திய தொல்பொருள்‌ ஆம்வுத்‌ துறையின்‌ 
நல்கை உதவியுடன்‌ சங்ககாலப்‌ புலவர்‌ வாழ்ந்த ஊராகக்‌ கருதப்படும்‌ 
பொருந்தல்‌ என்ற ஊரில்‌ 2009 மே - ஜான்‌ ஆதிய இரண்டு மாதங்களாக 
தொல்லியல்‌ அகழாய்வினை மேற்கொண்டது. இச்சிற்றூம்‌ மேற்குத்‌ 
தொடர்ச்சி மலையின்‌ பின்புலத்தில்‌ பொருந்தலாற்றின்‌ இடக்கரையில்‌ பழநி 
நகரத்திலிருந்து 12 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ளது. இவ்வூர்‌ 
சங்ககாலத்தில்‌ பாண்டிய நாட்டின்‌ தலைநகரமான மதுரையிலிருந்து 
சேரநாட்டின்‌ தலைநகரமான வஞ்சரிக்குச்‌ செல்லும்‌ பெருவழியில்‌ 
அமைந்திருப்பது ஒரு சிறப்பாகும்‌. இவ்வூர்‌ “வைகாவி நாட்டுப்‌ பொருந்தல்‌' 
என அழைக்கப்படுவதால்‌ வேளாவிக்கோ பெரும்பேகன்‌ ஆட்சிக்கு 
உட்பட்ட. இடமாக இருந்திருக்க வேண்டும்‌. சேரரின்‌ குலத்தெய்லமாக 
கருதப்படுகிற கொற்றவை உறையும்‌ இடமான அயிரைமலையும்‌, ரோமநாட்டு 
நாணயங்கள்‌ கிடைத்த இடமான சின்னக்கலையமுத்தூரும்‌, இடைக்காலக்‌ 
வணிகக்‌ குழுவான ஐந்நூற்றுவர்‌ கல்வெட்டுகள்‌ கிடைத்த ஊர்களான 
தாமரைக்குளமும்‌, இராஜராஜபுரமும்‌ இப்பொருந்தலுக்கு அருகாமையில்‌ 
அமைந்திருப்பது, இவ்வூரின்‌ சிறப்பை மேலும்‌ உயர்த்துவதாக 
அமைந்துள்ளது. இவ்வூர்‌ பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின்‌ முனைவர்‌ 
பட்ட ஆய்வாளரான வி.பி.யதிஸ்குமார்‌ களஆய்வு செய்தபொழுது 
கண்டுபிடிக்கப்பட்டது பொருந்தல்‌ ஊருக்கு அருகாமையில்‌ அமைந்துள்ள 
'பாசிமேடு' என்று அழைக்கப்படும்‌ 5.5 ஹெக்டேர்‌ பரப்பளவு உள்ள 
வாழ்விடத்தில்‌ மேற்கொண்ட அகழாய்வில்‌ இ.மு.முதலாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ 
இ.பி. மூன்றாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ இடைப்பட்ட காலத்தினைச்‌ சார்ந்த 
கண்ணாடி மணிகள்‌ மெருகு ஏற்றம்‌ செய்ய பயன்பட்ட உலைக்களம்‌ ஒன்று 
கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகத்திலேயே முதன்முதலாக சங்ககாலத்தினனச்‌ 
சார்ந்த சுண்ணாடி மணிகள்‌ உருவாக்கிய தொழிற்கூடம்‌ இங்கு 
கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு எனலாம்‌. அகழாய்வு 
குழிகளிலிருந்து, 2000த்திற்கும்‌ மேற்பட்ட இலப்ப, பச்சை, மஞ்சம்‌, நீலம்‌ 
மற்றும்‌ வெள்ளை நிற மணிகள்‌ கிடைத்திருப்பது இவ்வகழாய்வின்‌ சிறப்பு 
எனலாம்‌. கண்ணாடி மணிகள்‌ செய்யும்‌ தொழிற்கூடத்தைப்‌ பார்வையிட்ட 
சென்னைப்‌ பல்கலைக்கழக முன்னாள்‌ தொல்லியல்‌ பேராசிரியர்‌ ப.சண்மூகம்‌ 
அவர்கள்‌ இவ்வூர்‌ கண்ணாடி மணிகள்‌ உற்பத்தி செய்கின்ற தொழிற்கூட 
நகரமாக விளங்கியிருக்க வேண்டும்‌ என்ற கருத்துரைத்தார்‌. கண்ணாடி 
மணிகள்‌ மெருகேற்ற பயன்படுத்தப்பட்ட உலைக்களத்தினைச்‌ சுற்றிலும்‌ 
கண்ணாடி மணிகள்‌ லைப்பதற்கான மண்‌ குவளைகள்‌ ஏராளமாக 
கிடைத்துள்ளன. 


ஆவணம்‌ 20, 2009 109 


ஓர்‌ அகழாய்வு குழியில்‌ சங்ககாலத்தைச்‌ சார்ந்த செங்கல்‌ கட்டிடம்‌ 
ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதில்‌ பயன்படுத்திய செங்கல்லின்‌ அளவு 
7௬2142 மற்றும்‌ 824௬48 செ.மீ, ஆகும்‌. இது 1:3:6 என்ற அளவில்‌ 
இருப்பதைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. இத்தகைய செங்கற்கள்‌ சங்ககால 
நகரங்களான கொற்கை, அழகன்குளம்‌. பூம்புகார்‌, அரிக்கமேடு, உறையூர்‌, 
கரூர்‌ ஆயெ நகரங்களில்‌ கிடைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய 
தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறையின்‌ தொல்லியல்‌ கண்காணிப்பாளர்‌ 
முனைவர்‌ து.தயாளன்‌ அவர்கள்‌ இத்தகைய செங்கல்‌ கட்டிடம்‌ பொதுவாக 
பழமையான நகரங்களிலும்‌, துறைமுகங்களிலும்‌, தலைநகரங்களிலும்‌ 
கிடைப்பதால்‌ பொருந்தலும்‌ ஓர்‌ மிகச்‌ சிறப்புப்‌ பெற்ற ஊராக 
விளங்கியிருக்க வேண்டும்‌ என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 


கேரள மாநிலத்தில்‌ சேரரின்‌ துறைமுகமான முசிறியை அகழாய்வு 
செய்து வரும்‌ கேரள வரலாற்று ஆய்வு கழகத்தின்‌ இயக்குநர்‌ முனைவர்‌ 
பி.ஜே.செரியன்‌ அவர்கள்‌ முசிறித்துறைமுகத்தில்‌ கிடைக்கின்ற கண்ணாடி 
மணிகளும்‌ பொருந்தலில்‌ இடைக்கின்ற கண்ணாடி மணிகளும்‌ ஒன்றாக 
இருக்கின்ற காரணத்தால்‌ பொருந்தலில்‌ வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி 
மணிகள்‌ முசிறி துறைமுகத்தின்‌ வழியாக மேலைநாடுகளுக்கு ஏற்றுமதி 
செய்திருக்க வேண்டும்‌ என்று கருதுகிறார்‌. பிரஞ்சு ஆய்வு நிறுவனத்தின்‌ 
இந்தியவியல்‌ துறையின்‌ தலைவரான பேராசிரியர்‌ எ.சுப்புராயலு அவர்கள்‌ 
இவ்வூரின்‌ அருகாமையிலும்‌, வணிகப்‌ பெருவழியிலும்‌ கிடைக்கின்ற 
ரோமநாட்டு காசுகளின்‌ அடிப்படையிலும்‌, இடைக்கால வணிகக்குழுக்‌ 
கல்வெட்டுகளின்‌ பின்புலத்திலும்‌, இல்வாய்வினைப்‌ பார்க்க வேண்டும்‌ எனக்‌ 
கருது றார்‌. பழநி வட்டாரத்தில்‌ கிடைத்துள்ள வரலாற்று முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த கல்வெட்டுகளை மத்திய தொல்பொருன்‌ ஆய்வுத்‌ துறையின்‌ 
துணைக்கண்காணிப்பாளர்‌ முனைவர்‌ சு.இராஜவேலு அவர்கள்‌ 
ஆவணப்படுத்தும்‌ பணியை மேற்கொண்டுள்ளார்‌. இவ்வகழாய்வில்‌ கிடைத்த 
சிறப்புமிக்க பிற தொல்பொருட்களில்‌ குறிப்பிட வேண்டியவை சங்ககால 
சதுர வடிவ செப்புக்காசு, சுடுமண்‌ பொம்மை, தந்தத்தால்‌ ஆன தாயக்‌ 
கட்டை, எடைக்கற்கள்‌, காதணிகள்‌, மோதிரங்கள்‌ போன்றவை ஆகும்‌. 
இச்செப்புக்காசு சங்ககால சேர மன்னருக்கு உரியதாக இருக்கலாம்‌ என 
அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. இதன்‌ ஒருபுறம்‌ வில்‌அம்பு பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. சுடுமண்‌ பொம்மைகளில்‌ குறிப்பிடத்தக்கவை ஆண்‌ உருவமும்‌, 
பெண்ணின்‌ தலை உருவமும்‌, திமிலுடன்‌ கூடிய எருதும்‌ ஆகும்‌. 


இதைத்‌ தவிர வரலாற்றுக்‌ காலத்தினைச்‌ சார்ந்த சுமார்‌ 2000 
ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்படை இன்னமான 
ஒன்றினைச்‌ இன்‌ 
ஈமச்சின்னத்துல்‌ 
மணி களும்‌. 


கற்பதுக்கை 
னகாந்திபுரத்திற்கு அருகாமையில்‌ அகழப்பட்டது. இவ்‌ 
கார்னீலியன்‌ என்று அழைக்கப்படுகின்ற சூதுபவள 
2: ஸடியடைட்‌ என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளை நிற 
மணிகளும்‌, குவார்ட்ஸ்‌ என்று அழைக்கப்படுகிற பளிங்கு மணிகளும்‌ ஆக 
ண்ணு மணிகள்‌ கிடைத்துள்ளன. இரு கூறாக பிரிக்கப்பட்ட இக்‌ 
கற்பதுக்கையில்‌ கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களும்‌, சிவப்பு 


110 த்‌ 
ஆவணம்‌ 20, 2009 


மட்பாண்டங்களும்‌, பளபளப்பாக்கப்பட்ட கருப்புநிற மட்பாண்டங்களும்‌, 
நான்கு கால்களையுடைய மண்ஜாடிகளும்‌, குவளைகளும்‌, தட்டுகளும்‌, 
குடங்களும்‌, இதை வைப்பதற்கு உரிய பிரிமனைகளும்‌ இறந்தவருக்கு 
ஈமப்பொருட்களாக வைக்கப்பட்டுள்ளன. 


நான்கு கால்களுடன்‌ கூடிய மண்‌ ஜாடியில்‌ இருந்து நெல்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது இதன்‌ இறப்பு அம்சமாகும்‌. மேலும்‌ பிரிமனை 
ஒன்றினைச்‌ சுற்றி 22 சூதுபவள மணிகளும்‌, பிரிமனைக்குள்‌ 5 மணிகளும்‌ 
வைக்கப்பட்ட ருந்தன. இம்மணிகள்‌ வைக்கப்பட்டிருந்த முறைமையை 
பார்க்கும்‌ பொழுது இப்பிரிமனை ஒரு சிறப்பு சடங்குக்கு உட்படுத்தப்பட்டது 
தெரியவருகிறது. இப்பிரிமனையின்‌ வெளிப்புறத்தில்‌ நான்கு குறியீடுகள்‌ 
காணப்படுகின்றன. முதல்‌ மூன்று குறியீடுகள்‌ கி.மு. முதல்‌ அல்லது தி.பி, 
முதலாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த வரிவடிவத்தின்‌ 'வய்ர' என்று 
எழுதப்பட்டுள்ளது. நான்காவது குறியீடு இப்பிரிமனையின்‌ எதிர்புறத்திலும்‌ 
பிற மட்பாண்டங்களிலும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. இக்குறியீட்டினை ஆய்வு 
செய்த ஐராவதம்‌ மகாதேவன்‌ முதல்‌ மூன்று குறியீடுகளை தமிழ்‌-பிராமி 
எனக்‌ கொண்டு இதன்‌ காலத்தை இ.பி முதலாம்‌ நூற்றாண்டு என காலக்‌ 
கணிப்பு செய்கிறார்‌. இக்கருத்தைக்‌ கல்வெட்டாய்வாளர்கள்‌ 
வெ.வேதாசலமும்‌, சு.இராஜவேலும்‌ ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌. பேராஇரியர்‌ 
எ.சுப்பராயலு, ப.சண்முகம்‌, சு. இராசகோபால்‌ போன்றோர்‌ இவற்றை 
குறியீடுகளாகக்‌ கருதவும்‌ வாய்ப்புள்ளது எனவும்‌ இவற்றை மேலும்‌ 
ஆய்வுக்கு உட்படுத்தி முடிவுகள்‌ மேற்கொள்வது சிறப்பாக அமையும்‌ என்று 
கருத்து வெளியிட்டுள்ளனர்‌. 


இதைத்தவிர இப்பிரிமனைக்கு அருகாமையில்‌ குதிரை ஏற்றத்தின்‌ 
அங்கவடிகள்‌ வைக்கப்பட்டு அதைச்‌ சுற்றிலும்‌ ஏராளமான ஸ்டியடைட்‌ 
வகையைச்‌ சார்ந்த மணிகள்‌ வைக்கப்பட்டிருந்தன. இந்த அங்கவடிகளுடன்‌ 
கத்தி மற்றும்‌ அம்பு முனைகள்‌ வைக்கப்பட்டிருந்தன. 


இக்கற்பதுக்கையைச்‌ சுற்றி 12.50 விட்டமுள்ள கல்வட்டம்‌ ஒன்று 
காணப்படுகிறது. இக்கற்பதுக்கையின்‌ தோற்றம்‌, இதில்‌ கிடைத்துள்ள 
நூற்றுக்கணக்கான மட்பாண்டங்கள்‌, 7500க்கும்‌ மேற்பட்ட மணிகள்‌, 
மேற்கொள்ளப்பட்ட சடங்குகளின்‌ தன்மை ஆகியவற்றை பார்க்கும்‌ 
பொழுது இப்பகுதியில்‌ வாழ்ந்த குறுநில மன்னனுக்கு அல்லது தலைவனுக்கு 
எடுக்கப்பட்டதாகவே இக்கற்பதுக்கையைக்‌ கருத வேண்டியுள்ளது சங்க 
இலக்கியங்களான புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து போன்றவை 
இங்கு வாழ்ந்து மறைந்த சங்ககால குறுநில மன்னர்களான பேசன்‌, பதுமன்‌ 
போன்றோரின்‌ சிறப்பினை வெளிப்படுத்துவதாக உள்ளது. 


இவ்வகழாய்வினைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக மாண்புமிகு 
துணைவேந்தர்‌ ம.இராஜேந்திரன்‌ அவர்கள்‌ பார்வையிட்டார்‌. மேலும்‌ 
பேராசிரியர்‌ ந.அதியமான்‌, பேராசிரியர்‌ மு.இராமசாமி, புதுடெல்லியில்‌ 
அமைந்துள்ளன ஜவஹர்லால்‌ நேரு பல்கலைக்கழகத்தில்‌ பணிபுரியும்‌ தமிழ்‌ 
இருக்கையின்‌ தலைவரான பேராசிரியர்‌ இ.நாச்சிமுத்து, பேராசிரியர்‌ சிற்பி 


ஆவணம்‌ 20, 2009 111 














46. தென்தமிழ்நாட்டில்‌ புதிய தொல்லியல்‌ 
... கண்டுபிடிப்புகள்‌ (2008-09) 





வீ.செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌. 


தென்தமிழகத்தின்‌ பழங்கற்கால மற்றும்‌ இடைக்கற்காலப்‌ 
பண்பாடுகளின்‌ நிலவமைப்புத்‌ தொல்லியல்‌ என்ற பல்கலைக்கழக நல்கைக்‌ 
குழுவின்‌ ஆய்வுத்‌ திட்டத்தின்‌ பகுதியாகத்‌ தென்தமிழ்‌ நாட்டில்‌ தஞ்சாவூர்‌, 
புதுக்கோட்டை, இராமநாதபுரம்‌, விருதுநகர்‌, மற்றும்‌ தூத்துக்குபு 
மாவட்டங்களிலும்‌ 2008-09ல்‌ கள ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்ட ௮, 
இக்கள ஆய்வுவின்‌ போது பல வரலாற்றுக்கு முந்தையகால்‌ மற்றும்‌ 
வரலாற்றுக்கால இடங்கள்‌ கண்டறியப்பட்டன. 


வரலாற்றுக்கு முந்தையகால இடங்கள்‌ 


தமிழகத்தில்‌ மேற்கொண்ட களஆய்வுகளில்‌ இடைக்கற்காலத்தை 9 
சேர்ந்த நுண்கற்கருவிகள்‌ பல இடங்களில்‌ பரவலாகக்‌ இடைப்பது 
புலனாகின்றது. இவை பாண்டிச்சேரிக்கு அருகில்‌ உள்ள மரக்காணம்‌ முதல்‌ 
திருநெல்வேலிப்பகுதி வரை தொடர்ச்சியாகக்‌ கடற்கரையிலிருந்து 2 கி.மீ. 
முதல்‌ 120 கி.மீ. வரை காணப்படும்‌ வண்டல்‌ அல்லது செம்மண்‌ 
படிவுகளிலும்‌, மற்றும்‌ செம்மண்படிவின்‌ கீழே காணப்படும்‌ சரளைக்கல்‌ 
அல்லது செம்பாறாங்கல்லின்‌ மேற்பகுதியிலும்‌ காணப்படுகின்றவ. 
இவற்றுடன்‌ சில இடங்களில்‌ பெரிய அளவுடைய கற்களால்‌ ஆன செர்ட்‌ 
குவார்ட்சைட்‌ கருவிகளும்‌ கிடைக்கின்றன. 
வரலாற்றுக்கால இடங்கள்‌ 


மேலும்‌ சில வரலாற்றுக்கால இடங்களும்‌ கண்டறியப்பட்டன. 
இவற்றில்‌ குறிப்பிடத்தக்கவை இராமநாதபுரம்‌ பார்த்திபனூரில்‌ கிடைத்த 
இரும்புக்கால-வரலாற்றுக்கால வாழ்விடமும்‌, தூத்துக்குடி மாவட்டம்‌ 
ரெட்டியப்பட்டி.யில்‌ ரெளலட்டட்‌ தட்டு துண்டுகளுடன்‌ காணப்பட்ட 
௮ரலாற்றுக்கால வாழ்விடமும்‌ குறிப்பிடத்தக்கவை. ரெட்டியப்பட்டியில்‌ 
'।॥வழப்பாறையில்‌ (லாக! £௦௦10) செய்யப்பட்ட ஒரு சிறிய விநாயகரின்‌ 
உருவமும்‌ கிடைத்துள்ளது. இது பிந்தைய வரலாற்றுக்‌ காலத்தைச்‌ சேர்ந்தாக 
இருக்கலாம்‌. 


வரலாற்றுக்கு முற்பட்ட கால இடங்கள்‌ 

[க்‌ | இண்கத்குங்கள்‌ 

2. | காரைக்காடு/ கடலூர்‌ நுண்கற்கருவிகள்‌ 
'கண்ணாரப்பேட்டை 

தனால்‌ 


ஆவணம்‌ 20, 2009 












116 





| 


ட 
9 
ஐ 


துவாக்குடி நுண்கற்கருவிகள்‌ 


ஊத்தங்கரை [அரியலூர்‌ ]துண்கற்கருவிகள்‌ 


திருக்கட்டளை புதுக்கோட்டை பழங்கற்காலக்‌, 
நுண்கற்கருவிகள்‌ 


ட்‌ 
D 

ட்‌ 
3 


கு 


“டத்தில்‌ (புதுக்கோட்டை _[நுண்ணற்கருலிகள்‌ 


ட்‌ (2 
|"! ஐ 
4 


5 


ல்லம்பட்டி-குள்ளம்பட்டி | விருதுநகர்‌ நுண்கற்கருவிகள்‌ 
வரணி 


q 


ஸ*&|I6ஒB/௦ 9/8 
ட்‌ Sale 
2 


ர 


டர்நத்தம்‌ விருதுநகர்‌ நுண்கற்கருவிகள்‌ 
ண்டபசாலை இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


முதிவிலக்கு இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


ட 


ஷி 


6119 9 
[33> al 
9 910 6 
| இ ட்‌ 
ப்‌ வ்‌ 
ஆ 


இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 
திருச்சுழி ட இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


ருப்புக்கோட்டை விருதுநகர்‌ நுண்கற்கருவிகள்‌ 
(மலையரசன்‌ கோவில்‌) 
காரேந்தல்‌ இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 
(பழைய வைகை தடம்‌) 


சனப்பட்டி ருத்‌ 
T 
மேலேந்தல்‌ இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


(்‌ © 
ihe 









இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


இக 
9 
ட்‌ 

க்‌ 


. | நெல்மடியூர்‌ இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


சய்யமங்கலம்‌ இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 


இராமநாதபுரம்‌ நுண்கற்கருவிகள்‌ 
தொல்பொருட்கள்‌ 


வரலாற்று ஆரம்ப கால 
பானை ஓடுகள்‌, ரெள 
லட்டட்‌ பானை வகைகள்‌ 


வரலாற்று ஆரம்ப கால 
பானை ஓடுகள்‌ 


117 


ஓஒ 


த ர்‌ 
கே கெ tad 






27. | காஞ்சிரங்குளம்‌ 


| 





வரலாற்றுக்கால இடங்கள்‌ 





மாவட்டம்‌ 


ரெட்டியப்பட்டி தூத்துக்குடி. 
பார்த்திபனூர்‌ இராமநாதபுரம்‌ 


ஆவணம்‌ 20, 2009 







்‌ 
[ய்‌ 





| 47. நாகபட்டினம்‌ அகழாய்வு 


பா.ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 


சங்ககால காவிரிப்பூம்பட்டினத்திற்குப்‌ பிறகு சோழ மண்டலக்‌ 
கடற்கரையில்‌ தமிழகக்‌ கடற்சார்‌ வரலாறு மற்றும்‌ பண்பாட்டின்‌ தொன்மைச்‌ 
சிறப்புக்களுடன்‌ விளங்கிய நாகபட்டினத்தில்‌ (நீதிமன்ற வளாகம்‌, 
வெளிப்பாளையம்‌) கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ துறை மே மாதம்‌ 2 
முதல்‌ 24 வரை இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறையின்‌ நல்கை 
உதவியுடன்‌ அகழாய்வினை மேற்கொண்டது. நாகபட்டினத்தில்‌ இதுவே 
முதல்‌ தொல்லியல்‌ அகழாய்வு ஆகும்‌. 


மக்கள்‌ வாழ்விடப்‌ பகுதியில்‌ 4%4 மீட்டர்‌ பரப்பளவில்‌ அகழாய்வுக்‌ 
குழி அமைக்கப்பட்டது. கன்னிமண்‌ காணப்படும்‌ 3.35 மீட்டர்‌ ஆழம்‌ வரை 
தோண்டப்பட்டது. இதில்‌ மொத்தம்‌ ஏழு மண்‌ அடுக்குகள்‌ காணப்பட்டன. 
இதில்‌ முதல்‌ இரண்டு மண்‌ அடுக்குகள்‌ தற்காலப்‌ படிவுகளாக ஏறக்குறைய 
150 ஆண்டுகள்‌ பழமையானதாகும்‌. மூன்றாவது மூதல்‌ ஐந்தாவது மண்‌ 
அடுக்கு வரை ஐரோப்பியர்களின்‌ குறிப்பாக டச்சுக்காரர்களின்‌ வாழ்விடம்‌ 
இருந்தமைக்கான கட்டிடப்‌ பகுதிகள்‌ மற்றும்‌ அவர்கள்‌ பயன்படுத்திய 
பொருட்களின்‌ எச்சங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. குறிப்பாக 1763) என 
ஆண்டு பொறிக்கப்பட்ட செம்பு நாணயம்‌, மென்மையான, வழவழப்புக்‌ 
கொண்ட வெண்மை நிற களிமண்ணால்‌ ஆன புகைப்பிடிப்பான்கள்‌, சீனக்‌ 
களிமண்‌ வகை (Porcelain) மட்கலச்‌ சில்லுகள்‌ குறிப்பாக அவற்றில்‌ 
காணப்படும்‌ தமிழக மரபுசார்‌ படகுகள்‌ போன்றவை இ.பி. 16 முதல்‌ 19 ஆம்‌ 
நூற்றாண்டு வரை இங்கு ஐரோப்பியர்களின்‌ செல்வாக்கு இருந்தமைக்குச்‌ 
சான்றாகும்‌. 


ஆறாவது மண்ணடுக்கு 1 மீ. முதல்‌ 2.60 மீட்டர்‌ வரை ஒரே 
தன்மையுடையதாகவும்‌ பிற மண்ணடுக்குகளைக்‌ காட்டிலும்‌ அளவில்‌ 
பெரியதாகவும்‌ காணப்படுவதோடு முழுவதும்‌ சோழர்‌ கால எச்சங்களைக்‌ 
கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்மண்ணடுக்கோடு தொடர்புடைய 
எச்சங்களாக 'ஸ்ரீராஜரஈஜா' என தேவநாகரி எழுத்துப்‌ பொறிப்புடன்‌ செம்பு 
நாணயம்‌ (அகழாய்வில்‌ கிடைப்பது இதுவே முதன்முறை) மற்றும்‌ பழுப்புநிற 
சீனக்‌ களிமண்‌ (06180400) மட்கலவகையைச்‌ சார்ந்த சில்கள்‌ பல 
கிடைத்திருப்பது இ.பி.9-10 ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி.14-15 ஆம்‌ 
நூற்றாண்டு வரை னா மற்றும்‌ தென்கிழக்காசியப்‌ பகுதிகளுடன்‌ 
நாகபட்டினம்‌ கொண்டிருந்த உறவுக்குக்‌ சான்றுகளாகும்‌. 


சைலேந்திர மரபினைச்‌ சேர்ந்த ஸ்ரீவிசய மன்னன்‌ ஸ்ரீமாறவிசயோத்‌- 
துங்கவர்மன்‌ சோழர்‌ காலத்தில்‌ கட்டியதாக ஆனைமங்கலம்‌ செப்பேடுகள்‌ 
குறிப்பிடும்‌ முழுதும்‌ செங்கற்களாலான புத்தவிகாரைகளில்‌ (ஸ்ரீராஜராஜப்‌ , 
பெரும்பள்ளி, ஸ்ரீ சூளாமணிவர்மப்‌ பெரும்பள்ளி) ஒன்றின்‌ அடிப்பகுதி 1.85 
மீ முதல்‌ 3 மீ. ஆழம்‌ வரை காணப்படுவதும்‌ இதனோடு அக்காலத்தில்‌ 


1 
ப்ப ஆவணம்‌ 20, 2009 


பயன்படுத்திய மட்கலங்களின்‌ சில்லுகள்‌, கூரை ஓடுகள்‌ டைத்திருப்பதும்‌ 
அம்மண்ணடுக்கு சோழர்‌ காலத்தியது என்பதைத்‌ தெளிவாக்குகிறது. 
இவற்றோடு காணப்படும்‌ பிற தொல்பொருட்களில்‌ குறிப்பாக புத்தமதம்‌ 
சார்ந்த குறியீடுகள்‌ பல பானைஓடுகளில்‌ கிடைத்திருப்பது (இதுபோன்று 
இதுவரை எங்கும்‌ கிடைக்கவில்லை) அச்சமயம்‌ இங்கு சிறப்பாக 
நிலவியிருந்தமையைத்‌ தெளிவாக்கும்‌ அரிதான எச்சங்களாகும்‌. 


மூன்று மீட்டர்‌ ஆழத்திற்குக்‌ கழே அதாவது ஏழாவது மண்ணடுக்கில்‌ 
பல்லவர்‌ காலத்து மண்பாண்டச்‌ சில்லுகளும்‌ அவற்றில்‌ ஒன்றில்‌ "கா" என்ற 
தமிழ்‌ எழுத்தும்‌ காணப்பட்டமை சிறப்புக்குரியதாகும்‌. எழுத்து 8றப்படாமல்‌ 
முத்திரை குத்தப்பட்டது போன்று உள்ளது, எழுத்தமைதியில்‌ பல்லவர்‌ 
காலமாகக்‌ (இ.பி, ஆறாம்‌ நூற்றாண்டு) கொள்ளலாம்‌. மேலும்‌ இதை 'கர்‌' 
என வாசிப்பதும்‌ பொருத்தமானதாக இருக்கும்‌. அவ்வாறெனில்‌ 'நாகர்‌' 
அல்லது 'நாகானனம்‌' (நாகர்‌+அனனம்‌) என்னும்‌ பெயர்களோடு 
தொடர்புபடுத்தலாம்‌. இம்மண்ணடுக்கில்‌ 3.20 மீட்டர்‌ முதல்‌ 3.35 மீட்டர்‌ 
வரை இரும்புக்காலம்‌ அல்லது சங்ககாலத்தைச்‌ சேர்ந்த கருப்பு சிவப்பு 
பானை ஓடுகள்‌ மற்றும்‌ முழுவதும்‌ கருமை நிறம்‌ உடைய பானை ஓடுகள்‌ 
காணப்பட்டன. இவற்றோடு ரோமானிய பானை ஓடுகளும்‌ கிடைப்பது 
முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகும்‌. கடற்பயணி தாலமி (இ.பி.!ஆம்‌ நூற்றாண்டு) 
'நிகம' எனச்‌ சுட்டுவதை இங்கு நினைவுகூறல்‌ தகும்‌. 


மேற்கட்டிய மண்ணடுக்குகளோடு தொடர்பில்லாததாக இருந்தாலும்‌ 
சோழர்கால மண்ணடுக்கின்‌ கழ்‌ நிலையில்‌ புதிய கற்காலக்‌ கோடரி 
சரிபாதியாக உடைந்த நிலையில்‌ கிடைத்திருப்பது இப்பகுதியில்‌ புதிய 
கற்காலப்‌ பண்பாடும்‌ நிலவியிருந்ததைக்‌ காட்டுவதோடு அக்கற்கருவியைப்‌ 
பிற்காலத்திய மக்களும்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌ என்பதையும்‌ 
புலப்படுத்துகிறது. 

தமிழகத்தில்‌ இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில்‌ 
ஐரோப்பியர்‌ காலம்‌ முதல்‌ சங்ககாலம்‌ வரையிலான பண்பாட்டுப்‌ 
படிநிலைகளை முதல்முறையாக வெளிக்கொணர்ந்த சிறப்பு இந்த 
அகழாய்விற்கு உண்டு. 

கட்டுரை ஆசிரியர்‌ தலைமையில்‌ நடைபெற்ற இவ்வகழாய்வில்‌ 
ஆசிரியர்கள்‌ வீ.செல்வகுமார்‌, ஆ.துளசேந்திரன்‌, மா பவானி, எம்‌.செல்வராஜ்‌ 
மற்றும்‌ மாணவர்கள்‌ செ.கெளரிசங்கர்‌, எம்‌.எஸ்‌.ராம்ஜி. எஸ்‌.நந்தகுமார்‌, 
த.தங்கதுரை, கோ.மதிவாணன்‌, ஏ.ராஜா, ஆர்‌.செந்தில்‌, ஏ.ரமேஷ்‌, 
கே.வைரவநாதன்‌ ஆகியோர்‌ பங்கு கொண்டனர்‌. 


ஆவணம்‌ 20, 2009 119 


















48. கடலூர்‌ மாவட்டத்தில்‌ 
தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 


ஜே.ஆர்‌.சிவராமகிருஷ்ணன்‌, சிதம்பரம்‌ 
கூ.கண்ணன்‌, சிதம்பரம்‌ 
ப.கலைச்செல்வன்‌, சிதம்பரம்‌ 


கடலூர்‌ மாவட்டத்தின்‌ விருத்தாசலம்‌ மற்றும்‌ சிதம்பரம்‌ வட்டங்‌ 
களில்‌ 2008ஆம்‌ ஆண்டு தொல்லியல்‌ கள ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. 
இவ்வாய்வுகளின்‌ போது ஆதிவராகநத்தம்‌, தர்மநல்லூர்‌, நடியப்பட்டு, 
அதியமான்குப்பம்‌ ஆகிய இடங்களில்‌ பெருங்கற்படைக்காலம்‌ எனப்படும்‌ 
இரும்புக்காலத்தைச்‌ சார்ந்த ஈமத்தாழிகள்‌, தொல்பொருட்கள்‌, பல்லவர்கால 
கொற்றவை சிற்பம்‌, இடைக்கால வாழ்விடம்‌ ஆகியவை கண்டறியப்பட்டன. 
இக்கட்டுரை மேற்கூறிய இடங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல்‌ 
தடயங்களைப்‌ பற்றி விவரிக்கிறது. 


ஆதிவராகநத்தம்‌ 

கடலூர்‌ மாவட்டம்‌, சிதம்பரம்‌ வட்டத்திலுள்ள புவனரியிலிருந்து 
ஏறத்தாழ இரண்டு கி.மீ. மேற்கு இசையில்‌ வெள்ளாற்றின்‌ வடகரையில்‌ 
அமைந்துள்ளது. ஆதிவராகநத்தம்‌. இவ்வூரின்‌ தெற்கு பகுதியிலுள்ள 
சுடுகாட்டிற்கு அருகில்‌ காணப்படுகின்ற மேட்டில்‌ இரும்புக்காலத்தைச்‌ 
சார்ந்த ஈமத்தாழிகள்‌ ஏறத்தாழ ஒரு அடிக்குக்‌ &ழே மண்ணில்‌ 
புதையுண்டுள்ளன. தற்சமயம்‌ இம்மேட்டில்‌ தொடர்ச்சியாக மண்‌ 
வெட்டப்படுவதால்‌ இங்கு புதைந்திருந்த ஏராளமான ஈமத்தாழிகள்‌ 
அழிக்கப்பட்டு வருகின்றன. சில சமயங்களில்‌ மண்‌ எடுப்பின்‌ போது சிதைந்த 
நிலையில்‌ ஈமத்தாழிகள்‌ வெளிப்படுகின்றன. இவை ஏறத்தாழ 1.30 மீட்டர்‌ 
உயரமும்‌, 1.10 மீட்டர்‌ சுற்றளவும்‌ (மையப்பகுஇயில்‌) கொண்டுள்ளன. 
ஈமத்தாழி ஒன்றினுள்‌ முற்றிலும்‌ அரிக்கப்பட்ட நிலையில்‌ கருப்பு சிவப்பு நிற 
மற்றும்‌ சிவப்பு நிற மட்கல கண்ணங்கள்‌ காணப்பட்டன. இதை தவிர 
ஈமத்தாழிகள்‌ புதைக்கப்பட்டுள்ள மேட்டுப்பகுதியின்‌ மேற்பரப்பில்‌ 
ஏராளமான கருப்பு சிவப்பு, கருப்பு மற்றும்‌ சிவப்பு நிற மட்கல ஓடுகளும்‌ 
பரவிக்‌ கடக்கின்றன. 
தர்மநல்லூர்‌ 

கடலூர்‌ மாவட்டம்‌, விருத்தாசலம்‌ வட்டத்திலுள்ள வளையமா 
தேவிக்கு அருகிலுள்ள தர்மநல்லூரில்‌ இரும்புக்காலம்‌ மற்றும்‌ பின்‌ 
இடைக்காலத்தைச்‌ சார்ந்த தொல்பொருட்கள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. 
இவற்றில்‌ வளையமாதேவி மற்றும்‌ தர்மநல்லூரிலுள்ள இரும்புக்காலத்தைச்‌ 
சார்ந்த ஈமத்தாழிகளைக்‌ கா.ராஜன்‌ முன்னரே கண்டறிந்துள்ளார்‌.' 

இவ்வூரின்‌ தெற்குப்‌ பக்கமுள்ள பூலாஞ்சேரியின்‌ தென்கரையில்‌ 
அமைந்துள்ள பெரியதோப்பு என்ற இடத்தின்‌ பன்ளமான பகுதியில்‌ 


ஆவணம்‌ 20, 2009 123 


இரும்புக்கால ஈமத்தாழிகளும்‌, மேடான பகுதியில்‌ பின்‌ இடை க்காலத்தைச்‌ 
சார்ந்த உறை இணறுகளும்‌ காணப்படுகின்றன. இவ்வூர்‌ மக்கள்‌ தங்களின்‌ 
வீட்டுச்‌ சுவர்களைக்‌ கட்டுவதற்கும்‌ செப்பனிடுவதற்கும்‌ பெரியதோப்பு 
பகுதிகளிலிருந்து தொடர்ந்து மண்‌ எடுத்து வருகின்றனர்‌. இதன்‌ காரணமாக 
இப்பகுதியில்‌ புதைந்துள்ள தொல்பொருட்கள்‌ வெளிப்பட்டு வருகின்றன. 


பெரியதோப்பின்‌ தாழ்வான பகுதியில்‌ சிதைந்த நிலையிலுள்ள 
ஈமத்தாழிகள்‌ காணப்படுகின்றன. லெ ஈமத்தாழிகளில்‌ மக்கிய மனித எலும்பு 
துண்டுகளும்‌ பல்‌ ஒன்றும்‌ காணப்பட்டன. இப்பகுதியின்‌ மேற்பரப்பில்‌ 
இரும்புக்காலத்தைச்‌ சார்ந்த கருப்பு சிவப்பு, சிவப்பு மற்றும்‌ கருப்பு நிற 
மட்கல ஓடுகள்‌. கல்லினால்‌ ஆன உடைந்த திருகை, பழுப்பு நிற கல்மணி, 
ஆண்‌ சுடுமண்‌ உருவம்‌ ஆகிய தொல்பொருட்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. 
இங்கு மட்கலன்களில்‌ கருப்பு சிவப்பு மற்றும்‌ கருப்புநிற வகைகளில்‌ 
கிண்ணங்கள்‌ கிடைக்கின்றன. கருப்பு நிற மட்கல வகையில்‌ கூம்பு வடிவ 
கைப்பிடியுடன்‌ கூடிய மூடிகள்‌ கிடைத்துள்ளன. இங்கு 
கண்டறியப்பட்டுள்ள ஆண்‌ சுடுமண்‌ உருவத்தின்‌ &ழ்பகுதியும்‌, கைகளும்‌ 
முற்றிலுமாக அழிந்துவிட்டன. இவ்வுருவத்தின்‌ தலைப்பகுதியும்‌ உடைந்த 
நிலையில்‌ உள்ளது. நன்கு சுடப்பட்ட இந்த ஆண்‌ உருவத்தின்‌ தலை முடி 
வரிவரியாக காட்டப்பட்டுள்ளது. இவ்வுருவம்‌ மார்பு வரை தொங்கும்‌ நீண்ட 
மெல்லிய காதணிகளை அணிந்துள்ளது. இவ்வுருவத்தின்‌ கழுத்தை மெல்லிய 
ஆரம்‌ அலங்கரிக்கிறது. இவ்வுருவத்தின்‌ முகம்‌ நீள்வட்ட வடிவில்‌ 
அமைக்கப்பட்டுன்ளது. ஆண்‌ உருவத்தின்‌ வளைந்த புருவங்கள்‌, நீள்‌ வட்ட 
வடிவ கண்கள்‌, தட்டையான மூக்கு, தடித்த உதடுகள்‌, எடுப்பான தாடை 
முதலியன இவ்வுருவத்திற்கு அழகு சேர்க்கின்றன. இந்த ஆண்‌ சுடுமண்‌ 
உருவத்தின்‌ கலைத்தன்மைகள்‌ முன்‌ வரலாற்றுக்‌ காலகட்டத்தைச்‌ சார்ந்த 
காஞ்சிபுரம்‌, திருகாம்புலியூர்‌ ஆதிய இடங்களில்‌ கண்டறியப்பட்டுள்ள 
சுடுமண்‌ உருவங்களின்‌ கலை இயல்புகளை ஒத்துள்ளன. 


பெரியதோப்பின்‌ மேடான பகுதியில்‌ பின்‌ இடைக்காலத்தைச்‌ 
சார்ந்த இரண்டு கடுமண்‌ உறைகணறுகள்‌ காணப்பட்டன. இவை இரண்டும்‌ 
ஐந்து மற்றும்‌ மூன்று உறைகளைக்‌ கொண்டிருந்தன. இப்பகுதியின்‌ 
மேற்பரப்பில்‌ பின்‌ இடைக்காலத்தைச்‌ சார்ந்த வரி அலங்காரங்களையுடைய 
சிவப்பு நிற மட்கல ஓடுகன்‌ கிடைக்கின்றன. மேலும்‌ இப்பகுதியில்‌ வட்ட 
வடிவ கழிவுநீர்‌ குழாய்‌ ஒன்றின்‌ உடைந்த பகுதியும்‌ காணப்பட்டது. 
தர்மநல்லூருக்கு அருகிலுள்ள எறும்பூர்‌? மற்றும்‌ வளையமாதேவியில்‌” 
சோழர்கால கல்வெட்டுகளும்‌, தர்மநல்லூரில்‌ (பெரியதோப்பு) இ.பி.1739ஆம்‌ 
ஆண்டைச்‌ சார்ந்த பிற்காலக்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ உள்ளன. இக்கல்வெட்டுச்‌ 
சான்னுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு தர்மநல்லூரில்‌ இ.பி..0 ஆம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு வரையுள்ள காலகட்டத்தில்‌ 
இடைக்காலப்‌ பண்பாடு பரவியிருந்தது என்பதைக்‌ கணிக்க முடிகிறது. 
தடியப்பட்டு 
.... கடலூர்‌ மாவட்டம்‌, விருத்தாசலம்‌ வட்டம்‌, விருத்தாசலத்திலிருந்து 
ஏறத்தாழ இருபது இ.மீ. வடஇழக்கு இசையில்‌ நடியப்பட்டு அமைந்துள்ளது. 


124 
ட ஆவணம்‌ 20, 2009 


இவ்வூரின்‌ மேற்குப்‌ பக்கத்தில்‌ காணப்படுகின்ற சுப்புராயர்‌ மலையின்‌ 
(கூழாங்கல்‌ மலை) மேற்கு மற்றும்‌ தெற்கு சரிவில்‌ ஏராளமான இரும்புக்கால 
ஈமத்தாழிகள்‌ ஏறத்தாழ ஒரு அடி. ஆழத்தில்‌ மண்ணில்‌ புதையுண்டுள்ளன. 
இவற்றை முதலில்‌ கா.ராஜன்‌ கண்டறிந்தார்‌.' இப்பகுதி மக்கள்‌ சுப்புராயர்‌ 
மலையில்‌ தொடர்ந்து மண்ணை வெட்டி, அங்கு இடை.க்கன்ற வழவழப்பான 
கூழாங்கற்களை எடுத்து நகரங்களுக்கு அனுப்புவதால்‌ இங்கு புதைந்துள்ள 
ஈமத்தாழிகளும்‌, அவற்றினுள்‌ உள்ள தொல்பொருட்களும்‌ அவ்வப்போது 
வெளிப்பட்டு வருகின்றன. அண்மையில்‌ நடியப்பட்டில்‌ தொல்லியல்‌ கள 
ஆய்வு மேற்கொண்ட போது ஏறத்தாழ 90 செ.மீ. உயரமும்‌, 178 செ.மீ. 
சுற்றளவும்‌ உடைய ஈமத்தாழிகள்‌ கண்டறியப்பட்டன. திதைந்த 
நிலையிலுள்ள ஈமத்தாழிகளுக்குள்‌ கருப்பு சிவப்பு, சிவப்பு மற்றும்‌ கருப்பு 
நிற மட்கல வகைகளின்‌ கிண்ணங்கள்‌, தாங்கி, மூடி முதலியன 
கிடைத்துள்ளன. சுப்புராயர்‌ மலையில்‌ ஏற்கனவே மண்ணைவெட்டி 
எடுக்கும்போது தாழிகளுக்குள்‌ இருந்து மட்கலன்கள்‌, சுடுமண்‌ விளக்குகள்‌, 
இரும்பு பொருட்கள்‌ கிடைத்ததாக இவ்வூர்‌ மக்கள்‌ தெரிவித்தனர்‌. இங்கு 
காணப்பட்ட ஈமத்தாழி ஒன்றின்‌ வாய்ப்பகுதி பெரிய கூம்பு வடிவ மூடியால்‌ 
மூடப்பட்டிருந்தது. 

அதியமான்குப்பம்‌ 


கடலூர்‌ மாவட்டம்‌, விருத்தாசலம்‌ வட்டம்‌, விருத்தாசலத்திலிருந்து 
ஏறத்தாழ பன்னிரெண்டு கி.மீ. தொலைவிலுள்ள அதியமான்குப்பத்தில்‌ 
பல்லவர்கால சிற்பப்‌ பாணியினைக்‌ கொண்ட கொற்றவையின்‌ சிற்பம்‌ ஒன்று 
கண்டறியப்பட்டது.  இவ்வூரிலுள்ள  ஊத்துக்குட்டையின்‌ மேற்கு 
கரையிலுள்ள படித்துறைக்கு அருகே இச்சிற்பம்‌ முன்னர்‌ அமைக்கப்‌ 
பட்டிருந்தது. பின்னர்‌ இக்குட்டை தூர்வாரப்பட்ட போது மேற்கு கரை 
முற்றிலுமாக கரைந்துவிட்டது. இதன்‌ காரணமாக தற்சமயம்‌ கொற்றவையின்‌ 
சிற்பம்‌ குளத்தினுள்‌ காணப்படுகிறது. செவ்வக வடிவ கற்பலகையில்‌ 
செதுக்கப்பட்டுள்ள இச்சிற்பத்தின்‌ கழ்‌ பகுதி முழுவதும்‌ மண்ணில்‌ 
புதையுண்டுள்ளது. இப்புடைப்புச்‌ சிற்பத்தில்‌ கொற்றவை நின்ற நிலையில்‌ 
எண்கரங்களுடன்‌ காட்சி தருகிறார்‌. இவர்‌ நீண்ட குறுகலான ஜடாமகுடம்‌, 
கனத்த காதணிகள்‌, ஹாரம்‌, கேயூரம்‌, காப்பு, மேகலை ஆகிய அணிகலன்‌ 
களையும்‌, மார்புக்‌ கச்சை மற்றும்‌ 8ழாடையையும்‌ அணிந்துள்ளார்‌. 
கொற்றவையின்‌ முகம்‌ நீள்‌ வட்டவடிவில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 
இச்சிற்பத்தில்‌ கொற்றவையின்‌ தோள்‌ பகுதி அகலமாகவும்‌, இடை சிறுத்தும்‌ 
வடிக்கப்பட்டுள்ளது. கொற்றவையின்‌ இடையில்‌ சிறு கத்தியொன்று 
செருகப்பட்டுள்ளது. வலது கரங்கள்‌ மேலிருந்து 8ழாக சக்கரம்‌, அம்பு, மணி 
முதலியவற்றையும்‌, இடது கரங்கள்‌ சங்கு, வில்‌, கத்தி ஆகியவற்றையும்‌ 
தாங்கியுள்ளன. கொற்றவையின்‌ வலது மற்றும்‌ இடது கழ்‌ கரங்கள்‌ 
இரண்டும்‌ கடி ஹஸ்த நிலையில்‌ இடுப்பின்‌ மீது வைத்தவாறு உள்ளன. 
இச்சிற்பத்தின்‌ கலைத்தன்மைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு இதனின்‌ 
காலத்தை இ.பி.8-9ஆம்‌ நூற்றாண்டு எனக்‌ கருதலாம்‌. அதியமான்குப்பம்‌ 
மற்றும்‌ அதற்கு அருகிலுள்ள ஊர்களில்‌ பல்லவர்கால கல்வெட்டுகள்‌! 


ஆவணம்‌ 20, 2009 125 








49. பிள்ளையார்பட்டி (தஞ்சாவூர்‌) 
அகழாய்வுக்‌ கண்டுபிடிப்புகள்‌ 





வீ.செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌ 


பல்கலைக்கழக நல்கைக்‌ குழுவின்‌ நிதி உதவியுடன்‌, மேற்கொள்ளப்‌ 
பட்டு வரும்‌ "தென்‌ தமிழ்நாட்டின்‌, வரலாற்றுக்கு முற்பட்ட கால 
நிலவமைப்புத்‌ தொல்லியல்‌" என்ற பெரும்‌ ஆய்வுத்திட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாக தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வளாகத்தில்‌ ஏப்ரல்‌ 2009ல்‌ மேற்கொண்ட 
தொல்லியல்‌ அகழாய்வில்‌ பழங்கற்கால, மற்றும்‌ இடைக்கற்கால மனிதர்கள்‌ 
வாழ்ந்ததற்கான தடயங்கள்‌ கிடைத்துள்ளன. 

இங்கு 5 மீ. % 5 மீ அளவுள்ள இரண்டு குழிகள்‌ தோண்டப்பட்டன. 
அகழாய்வுக்குழி 2ல்‌ பழங்கற்காலக்‌ கருவிகளான சுரண்டிகள்‌ மற்றும்‌ செதில்‌ 
கருவிகள்‌ போன்றவை நான்காவது மண்ணடுக்கில்‌ கிடைத்துள்ளன. 
இம்மண்ணடுக்கிற்கு மேல்‌ உள்ள மூன்றாம்‌ மண்ணடுக்கில்‌ கருவிகள்‌ ஏதும்‌ 
கிடைக்கவில்லை. இதற்கும்‌ மேல்‌ உள்ள இரண்டாவது மண்ணடுக்கில்‌ 
நுண்கற்கருவிகள்‌ அதிக அளவில்‌ கிடைத்தன. தஞ்சாவூர்ப்‌ பகுதியில்‌ 
பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ மண்ணடுக்குகளில்‌ கண்டுபிடிக்கப்படுவது இதுவே 
முதல்‌ முறையாகும்‌. இந்தப்‌ பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ 10,000 ஆண்டுகளுக்கு 
மேல்‌ பழமையானவை. 

அகழாய்வுக்குழி 1 மற்றும்‌ 2ல்‌ இரண்டாவது மண்ணடுக்குகளில்‌ 
கிடைத்த நுண்கற்கால சுரண்டிகள்‌, முக்கோண வடிவ மற்றும்‌ கூர்முனைக்‌ 
கருவிகள்‌ பளிங்குக்‌ கற்களால்‌ செய்யப்பட்டவை. இடைக்கற்கால மக்கள்‌ 
பழங்கற்காலத்தைத்‌ தொடர்ந்தும்‌ வாழ்ந்துவந்தனர்‌. இம்மக்கள்‌ 
இன்றிலிருந்து 10000லிருந்து - 3000 வரையிலான கால எல்லையில்‌ 
இப்பகுதியில்‌ வேட்டையாடி உணவு சேகரித்து வாழ்ந்திருந்தனர்‌. இவர்கள்‌ 
விவசாயம்‌, ஆடுமாடு வளர்ப்பு, உலோகம்‌, பானை செய்தல்‌ போன்றவற்றை 
அறிந்திருக்கவில்லை. இக்கால மண்ணடுக்இல்‌ நீர்‌ ஓடும்‌ சிறிய வாய்க்கால்‌ 
மற்றும்‌ குழியின்‌ ஒரு பகுதியும்‌ கண்டறியப்பட்டது. 

தஞ்சாவூர்ப்‌ பகுதியில்‌ மனித வரலாறு பழங்கற்காலத்திலேயே 
தொடங்குகிறது என்பதை இந்த அகழாய்வு தெளிவாக உணர்த்துகின்றது. 
இவ்வகையான ஆதாரங்கள்‌ இலங்கையில்‌ கிடைத்துள்ளபோதிலும்‌, 
தென்தமிழ்‌ நாட்டில்‌ இதுவரை அகழாய்வுகளில்‌ கிடைக்கவில்லை. 
தமிழ்நாட்டில்‌ சென்னைக்கருஇல்‌ கொர்தலையாற்றுப்‌ பள்ளத்தாக்கில்‌ 
இத்தகைய தடயங்கள்‌ கிடைத்துள்ளன. தர்மபுரிப்‌ பகுதியில்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌ முனைவர்‌.கா.இராஜன்‌ தலைமையில்‌ மேற்கொண்ட 
அகழாய்வுகள்‌ இத்தகைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்‌ தடயங்களை 
வெளிப்படுத்தியுள்ளன. தமிழக அரசு தொல்லியல்‌ துறை நுண்கற்காலக்‌ 
கருவிகளை மாங்குடி மற்றும்‌ தேரிருவேலி போன்ற இடங்களில்‌ அகழாய்வு 
செய்து கண்டறிந்துள்ளது. தென்‌ தமிழகத்தில்‌ அண்மையில்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்ட மேற்பரப்பாய்வுகளில்‌ 100க்கும்‌ மேற்பட்ட இடைக்கற்கால இடங்கள்‌ 
மற்றும்‌ ஐந்து பழங்கற்கால இடங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 


ட்ப ஆவணம்‌ 20, 2009 












50. அமெரிக்காவில்‌ 
தமிழ்‌ எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ கொண்ட 
தீர்த்தங்கரர்‌ செப்புத்‌ திருமேனிகள்‌ 


எ.சுப்பராயலு, புதுச்சேரி 
வெ.வேதாசலம்‌, மதுரை 


இரு சமணத்‌ தீர்த்தங்கரர்களின்‌ செப்புத்‌ திருமேனிகள்‌ அமெரிக்‌ ர 
நாட்டின்‌ தலைநகரான வாஷிங்டனில்‌ உள்ள ஸ்மித்ஸோனியன்‌ 
(Smithsonian Institute) நிறுவனத்தைச்‌ சேர்ந்த சேக்லர்‌ அருங்காட்சியகத்தில்‌ 
உள்ளன. இரண்டு சிலைகளும்‌ பீடத்தில்‌ தமிழ்‌ எழுத்துப்‌ பொறிய்புக்களைப்‌ 
பெற்றுள்ளன. 
தீர்த்தங்கரர்‌ செப்புத்‌ திருமேனி - ஒன்று 

வேலைப்பாடு மிக்க சிம்மாசனத்தில்‌ அர்த்தபரிங்காசனத்தில்‌ அமர்ந்த 
கோலம்‌. இம்மாசனத்தினை முன்புறமும்‌ பின்புறமும்‌ பக்கத்திற்கு மூன்றாக 
ஆறு இம்மங்களும்‌ பக்கவாட்டில்‌ பக்கத்திற்கு இர்ண்டாக நான்கு 
இம்மங்களும்‌ சுமந்து நிற்கின்றன. உபபீடம்‌ ஜகத, குமுதம்‌, பட்டி போன்ற 
உறுப்புகளை இச்சிம்மாசனம்‌ பெற்றுள்ளது. பீடத்தின்‌ பின்புறம்‌ 
இருவாசியைச்‌ செருவதற்குரிய அமைப்பு காணப்படுகிறது. அணிகலன்கள்‌ 
இன்றி அணியாத அழகியராக இத்தீர்த்தங்கரர்‌ காட்சியளிக்கின்றாரம்‌. 
எடுப்பான தோற்றத்துடன்‌ அமைதி தவழும்‌ முகபாவத்துடன்‌ 
நீள்செவிகளுடன்‌ காணப்படுகின்றார்‌. ஒன்றன்மேல்‌ ஒன்றாக மடித்து வைத்த 
பாதங்களின்‌ மேலே கரங்கள்‌ இரண்டும்‌ தியானநிலையில்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. 

இத்தீர்த்தங்கரர்‌ திருமேனி பற்றி ஏற்கெனவே எழுதியுள்ள 
இவராமமூர்த்தி! இது சிதரால்‌, கழுகுமலை ஆகிய இடங்களில்‌ உள்ள 
கற்கலைகள்‌ பாணியில்‌ செய்யப்பட்டுள்ளது என்று கருதுகிறார்‌. உமாகாந்த்‌ 
பிரேமா நந்த ஷா” இது வரை தமிழ்நாட்டில்‌ கிடைத்த சமண செப்புச்‌ 
இலைகளுள்‌ பழமையானது என்று கூறியுள்ளார்‌. மேலும்‌ அவர்‌ 
இச்சிலையெழுத்துகள்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை என 
இரா.நாகசாமி அவர்கள்‌ கருதுவதாகவும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. ஆயினும்‌ 
இவ்வெழுத்துப்‌ பொறிப்பின்‌ பாடம்‌ யாரும்‌ வெளியிட்டதாகத்‌ 
தெரியவில்லை. மெய்யெழுத்துகள்‌ புள்ளி பெற்றுள்ளன. இது 9 ஆம்‌ 
நூற்றாண்டுப்‌ பல்லவர்‌ கல்வெட்டு எழுத்துக்களோடு ஓப்பிடக்கூடியனவாக 
உள்ளன. இதில்‌ உள்ள பாடம்‌ இச்லையின்‌ பெயரையும்‌ சிலை 
செய்வித்தவர்‌ பெயரையும்‌ கொடுக்கறது. இலை ப்ரதிம அதாவது படிமம்‌ 
என்று கட்டப்படுகிறது. பீடத்தின்‌ ஒரு மூலை உடைந்துள்ளதால்‌ எழுத்துப்‌ 
பொறிப்பு முழுமையாக இல்லை, இருப்பினும்‌ செய்தி தெளிவாக உன்னது. 


130 ஆவணம்‌ 20, 2009 


"ஸ்ரீ. விளைநாட்டுப்‌ புள்‌ ளிநின்ற புத்தூருடையான்‌((ஸ்ரீ)).... .... த 
அஜிதி, ஸவர்ஜ்ஜ ப்ரதி,ம" 

வடநாட்டைப்‌ போன்று, இவ்வுருவம்‌ எந்த இஜர்த்தங்கரர்‌ என்று 
அடையாளம்‌ காண்பதற்குரிய குறியீடுகள்‌ இதன்‌ பீடத்தில்‌ இல்லை. எனவே 
இவ்வுருவம்‌ யாருடையது என்று அடையாளம்‌ காண்பதில்‌ சிக்கல்‌ உள்ளது. 
பீடத்தில்‌ உள்ள எழுத்துப்‌ பொறிப்பில்‌ இவ்வுருவத்தின்‌ பெயர்‌ :.....த அஜிதி 
ஸர்வஜ்ஜூ என்று குறிப்பிடப்படுகிறது. ஸர்வஜ்ஜ என்ற சொல்‌ எல்லாம்‌ 
அறிந்தவர்‌ என்று பொருள்‌ தரும்‌. இச்சொல்‌ எல்லா தீர்த்தங்கரரையும்‌ 
குறிக்கும்‌. 'அஜிதி, அஜித' என்ற பெயர்‌ இரண்டாம்‌ தீர்த்தங்கரர்க்கு உரியது. 
எனவே எல்லாம்‌ வல்ல அஜித தீர்த்தங்கரரது உருவமாக இது இருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. 

இத்தீர்த்தங்கரர்‌ உருவத்தினைச்‌ செய்வித்தவன்‌ விளைநாட்டுப்‌ 
புள்ளிநின்றபுத்தூரைச்‌ சார்ந்தவன்‌ ஆவான்‌. விளைநாடு என்பது சோழ 
நாட்டிலுள்ள சிறிய உள்நபட ஈரும்‌. இது நன்னிலம்‌ வட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாகும்‌. அச்‌ சிற்பம்‌ தமிழ்நாட்டிலுள்ள எந்தச்‌ சமணப்பள்ளிக்குரியது 
என்பதைக்‌ கண்டறிய முடியவில்லை. இத்தீர்த்தங்கரரின்‌ உருவ அமைதியைக்‌ 
கொண்டு இது ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிலோ அல்லது பத்தாம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலோ செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌ எனலாம்‌, 
பல்லவர்‌ காலத்திலிருந்து சோழர்‌ காலத்திற்கு அடியெடுத்து வைக்கும்‌ 
செப்புத்‌ திருமேனியின்‌ கலை நயத்தினை இதில்‌ காணமுடிகிறது. 
தீர்த்தங்கரர்‌ செப்புத்‌ திருமேனி - இரண்டு 

இத்தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ முந்தைய செப்புத்‌ திருமேனியைவிட 
கலைநயமிக்க பதினோராம்‌ நூற்றாண்டு சோழர்காலப்‌ படைப்பாகும்‌. 
இதனை இதன்‌ பீடத்தில்‌ பதினோராம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதியில்‌ 
பொறிக்கப்பட்ட எழுத்துப்‌ பொறிப்பும்‌ உறுதிப்படுத்துகிறது. நான்கு 
வளையங்கள்‌ பொருத்தப்பட்ட இணையரிகள்‌ (பக்கத்திற்கு ஒன்றாக நிற்கும்‌ 
சிம்மங்கள்‌) உள்ள செவ்வகப்பீடத்தில்‌ தாமரை மலர்‌ மீது நின்ற நிலையில்‌ 
இத்தீர்த்தங்கரர்‌ விளங்குகின்றார்‌. நீன்செவிகளுடன்‌ மெல்லிய உடல்‌ 
கட்டுடன்‌ அமைதி தவழும்‌ கோலத்துடன்‌ நிற்கின்றார்‌. இவரைச்‌ சூழ்ந்து 
காணப்படும்‌ வேலைப்பாடு மிக்க பழமையான திருவாசியைத்‌ தமிழ்நாட்டில்‌ 
எந்த சமணத்தலத்திலும்‌ காண்பது அரிது. மலர்‌ வளையங்களும்‌ மூச்சுடராய்‌ 
எரியும்‌ அனல்‌ சுடர்களும்‌ இருவாசியைச்‌ சூழ்ந்துள்ளன. சோழர்காலச்‌ 
சமணத்‌ செப்புத்திருமேனி கலைப்படைப்பின்‌ சிகரமாய்‌ இது விளங்குகிறது. 
இத்திருவாசியின்‌ பின்புறம்‌ தீர்த்தங்கரரை அணி செய்யும்‌ முறையில்‌ நான்கு 
மலர்ச்‌ சரங்கள்‌ தொங்குவதும்‌ சமண திருமேனிகளில்‌ காண்பது அரிது. 

எழுத்துப்‌ பொறிப்பு பீடத்தின்‌ அடிப்பகுதியில்‌ தொடங்கி 
மேற்பகுதியில்‌ முடிகிறது. பெரும்பகுதி முன்‌ பக்கத்திலும்‌ ஒரு சிறு பகுதி (வரி 
4, 6) குறுக்குப்‌ பக்கத்திலும்‌ உள்ளது. எழுத்தமைதியைக்‌ கொண்டு இதனை 
பதினோராம்‌ நூற்றாண்டு. எனலாம்‌. 


ஆவணம்‌ 20, 2009 131 





























52. கனடா ராயல்‌ ஒன்டாரியொ 
அருங்காட்சியகத்தில்‌ 
தமிழகக்‌ கலைப்‌ பொருட்கள்‌ 






வீ.செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌ 
சுதர்சன்‌ துரையப்பா, தஞ்சாவூர்‌. 


ராயல்‌ ஒன்டாரியொ அருங்காட்சியகம்‌ (Roya! Ontario Museum- 
ROM) கனடாவில்‌ டொரன்டொ நகரில்‌ அமைந்துள்ளது. இந்த 
அருங்காட்சியகத்தில்‌ உள்ள தெற்காசிய காட்சிப்‌ பிரிவில்‌ பல இந்தியக்‌ 
கலைப்‌ பொருட்கள்‌ உள்ளன. இவற்றில்‌ தமிழகத்தைச்‌ சேர்ந்த இரண்டு 
கலைப்‌ பொருட்களைப்‌ பற்றிய விளக்கம்‌ தரப்படுகிறது. 


1. நாகப்பட்டினம்‌ வெண்கலப்‌ புத்தர்‌ படிமம்‌ 


நாகப்பட்டினத்தில்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ பல புத்த சமய 
வெண்கலப்‌ படிமங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டு உலகின்‌ பல பகுதிகளிலும்‌ 
காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சுமார்‌ ஓரு அடி உயரமுள்ள ராயல்‌ 
ஒன்டாரியொ அருங்காட்சியக புத்தர்‌ படிமம்‌ இரட்டை தாமரை பீட த்தில்‌ 
நின்ற நிலையில்‌ வலது கை காத்தல்‌ (அபய) முத்திரையுடனும்‌, இடது கை 
அருளும்‌ முத்திரையுடனும்‌ உள்ளது. தலை முடி சுருள்‌ வடிவத்தில்‌ உள்ளது 
குடுமி தீப்பிழம்பு வடிவத்தில்‌ உள்ளது. உடல்‌ மீதமைந்த ஆடை பல 
மடிப்புகளுடனும்‌, இரு கைகள்‌ மீது பரவியும்‌ காணப்படுகின்றது. இதன்‌ 
கலைப்பாணி சோழர்‌ காலப்‌ படிமங்களை ஒத்துள்ளது. 


2. காஞ்சிபுரம்‌ யோகினி சிற்பம்‌ 


இங்குள்ள இந்திய கலைப்‌ பொருட்களில்‌ மிகவும்‌ சிறப்பானது 
என்று கருதக்கூடியது தாந்திரிக வழிபாட்டுடன்‌ தொடர்புடைய மேோகினி 
சிலையாகும்‌. சுமார்‌ 4 அடி உயரமுள்ள இந்தச்‌ சிலை காஞ்சிபுரம்‌ அருகே 
உள்ள ஒரு யோகினி கோவிலில்‌ இருந்து கொண்டு செல்லப்பட்டதாகக்‌ 
கருதப்படுகின்றது. யோகாசனத்தில்‌ அமர்ந்த நிலையில்‌ உள்ள இந்தச்‌ சிற்பம்‌ 
மிக அழகாக கருப்பு நிறக்‌ கல்லில்‌ செய்யப்பட்டுள்ளது. இது மூன்று 
வளைவுகளுடன்‌ (திரிபங்கத்தில்‌) உள்ளது. இந்தப்‌ பெண்‌ தெய்வம்‌ 
மார்புப்பகுதியில்‌ ஆடையின்றி பூணூலுடன்‌ காணப்படுகின்றது. இடது 
தொடையின்‌ மீதுள்ள இடது முன்‌ கையில்‌ கபாலம்‌ உள்ளது. வலது மார்பை 
மறைத்தவாறும்‌ சற்று சிதைந்தும்‌ உள்ள வலது முன்‌ கை, கடக ஹஸ்தத்தில்‌ 
இருப்பது போன்று தெரிதின்றது. இடது பின்‌ கையில்‌ ஏடு போன்ற ஒரு 
கருவியும்‌, வலது பின்‌ கையில்‌ கோடாரி போன்ற ஒரு கருவியும்‌ உள்ளது. 
காதுகளில்‌ (பத்ர குண்டலம்‌) ஓலை அணிகலனும்‌, வாயில்‌ இரு சிங்கப்‌ 
பற்களும்‌, கழுத்தில்‌ அடுக்கடுக்காக மூன்று அணிகலன்களும்‌ 
காணப்படுகின்றன. தலையில்‌ நாகக்‌ கட்டுடன்‌ உள்ள ரொடத்தில்‌ மண்டை 
ஓடு ஒன்று உள்ளது பரந்து விரிந்த தலை முடி தலையிலிருந்து சற்று 


ஆவணம்‌ 20, 2009 141 
































55. நம்பியாற்றுப்‌ பள்ளத்தாக்குத்‌ தொல்லியல்‌ 


மோ.பிரசன்னா, புதுச்சேரி. 


திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ ஓடுகின்ற நதிகளான 21 நதிகளில்‌ 
தாமிரபரணியாற்றுடன்‌ சேராமல்‌ ஓடுகின்ற நதி 'நம்பியாறு' ஆகும்‌. நம்பியாறு 
மேற்குத்‌ தொடர்ச்சி மலையில்‌ திருக்குறுங்குடிக்கு மேற்கே எட்டு கிலோ 
மீட்டர்‌ தொலைவில்‌ உருவாகி தென்கிழக்கு நோக்கிப்‌ பாய்கிறது. இறுதியில்‌ 
தென்ழக்கே மன்னார்‌ வளைகுடாவில்‌ திருவம்பாபுரம்‌ என்ற இடத்தில்‌ 
கடலுடன்‌ கலக்கிறது. நம்பியாறுக்கு பருத்தியாறு, தாமரையாறு என்ற இரு 
துணை நதிகள்‌ உள்ளன. நம்பியாறு பாயும்‌ தூரம்‌ 45 கிலோ மீட்டர்‌ ஆகும்‌. 


இருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில்‌ பாய்கின்ற தாமிரபரணி 
ஆற்றில்‌ பல தொல்லியல இடங்கள்‌ ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளன. 
அதே போன்ற இடங்கள்‌ நம்பியாற்று பள்ளத்தாக்கிலும்‌ தற்போது 
கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில்‌ வாகைக்குளம்‌, ராஜாக்கள்‌ மங்கலம்‌, 
வைத்திலிங்கபுரம்‌, ஆனைகுளம்‌, சித்தூர்‌, கண்ணநல்லூர்‌, தங்கயம்‌ முதலிய 
இடங்கள்‌ குறிப்பிடத்தக்கவையாகும்‌. 
வாகைக்குளம்‌ (சாஸ்தாபுரம்‌) 


வள்ளியூரில்‌ இருந்து தென்மேற்கே ஏழு கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ 
நாங்குநேரி செல்லும்‌ பாதையில்‌ வாகைக்குளம்‌ அமைந்துள்ளது. 
இப்பகுதியில்‌ அமைந்துள்ள பெரும்வேம்புடையார்‌ சாஸ்தா கோவிலின்‌ 
அருகே காணப்படும்‌ கமடகிரி மலையின்‌ அடி வாரத்தில்‌ முதுமக்கள்தாழிகள்‌ 
பல சிதைந்த நிலையிலும்‌, சல சிதையாத நிலையிலும்‌ காணப்படுகின்றன. 
மேலும்‌ இப்பகுதியில்‌ மூன்று மண்‌ அடுக்குகள்‌ காணப்படுகின்றன. அதில்‌ 
முதல்‌ மண்ணடுக்கில்‌ இடைக்‌ கற்காலக்‌ கருவிகள்‌ கிடைக்கின்றன. அங்கு 
இடைக்கற்காலக்‌ கருவிகள்‌ செய்யப்பட்டமைக்கு ஆதாரமாக கற்செதில்கள்‌ 
அதிகம்‌ காணப்படுகின்றன. இப்பகுதி நம்பியாற்றின்‌ வலக்கரைப்‌ பகுதியில்‌ 
அமைந்துள்ளது. 
ராஜாக்கள்‌ மங்கலம்‌ 


ராஜாக்கள்மங்கலம்‌ வள்ளியூரில்‌ இருந்து தென்மேற்கே ஒன்பது 
கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ நாங்குநேரி செல்லும்‌ பாதையில்‌ அமைந்து 
உன்னது. இப்பகுதியில்‌ நம்பியாற்றின்‌ வலக்கரையில்‌ முதுமக்கள்‌ தாழிகள்‌ 
காணப்படுகின்றன. அவைகளுடன்‌ கருப்பு சிவப்பு பானையோடுகள்‌, சிவப்பு 
பானையோடுகள்‌, கருப்பு பானையோடுகளின்‌ உடைந்த பகுதிகள்‌ 
காணப்படுகின்றன. 
ஆனைகுளம்‌ 


ஆனைகுளமானது வள்ளியூரின்‌ தென்கிழக்கே எட்டு கிலோ மீட்டர்‌ 
தொலைவில்‌ பணக்குடி செல்லும்‌ வழியில்‌ அமைந்துள்ளது. இங்கு 


ல்‌ ஆவணம்‌ 20, 2009 


முதுமக்கள்‌ தாழிகள்‌ காணப்படுகின்றன இப்பகுதியானது நம்பியாற்றின்‌ 
வலக்கரையில்‌ அமைந்துள்ளது. இங்கு கூட்‌ | சிவப்பு பானையோடுகள்‌, 
சிவப்பு பானையோடுகள்‌, கருப்பு பானையோடு டள்‌ கிடைக்கின்றன. 
கண்ணநல்லூர்‌ 

கண்ணநல்லூரனாது வன்ளியூரின்‌ தென்கிழக்கே ஆறு கிலோ 
தொலைவில்‌ பணக்குடி செல்லும்‌ வழியில்‌ அமைந்துள்ளது. இங்கு 
நுண்கற்காலக்‌ கருவியான பிளேடுகள்‌ போன்றவைகள்‌ காணப்படுகின்றன. 
மேலும்‌ அவை தயாரிப்பதற்கான மூலக்கற்களும்‌ கிடைக்கின்றன. 
தங்கயம்‌ 

தங்கயமானது பணக்குடியின்‌ மேற்கே பத்து கிலோ மீட்டர்‌ 
தொலைவில்‌ வள்ளியூர்‌ செல்லும்‌ பாதையில்‌ அமைந்துள்ளது. இங்கு முது 
மக்கள்‌ தாழிகள்‌ காணப்படுகின்றன. தற்பொழுது பெரும்பான்மை சிதைந்த 
நிலையில்‌ காணப்படுகின்றன. அங்கு கருப்பு சிவப்பு பானை யோடுகள்‌, 
சிவப்பு பானையோடுகள்‌ போன்றவைகள்‌ காணப்படுகின்றன. 


வைத்திலிங்க புரம்‌ 


வைத்திலிங்கபுரம்‌ வள்ளியூரின்‌ கிழக்கே ஐந்து கிலோ மீட்டர்‌ 
தொலைவில்‌ அமைந்துள்ளது. இப்பகுதியானது நம்பியாற்றின்‌ வலக்கரையில்‌ 
உள்ளது. இங்கு சிதையாத நிலையில்‌ முதுமக்கள்‌ தாழிகள்‌ 
காணப்படுகின்றன. மேலும்‌ இங்கு கருப்பு சிவப்பு பானைகள்‌, சிவப்பு 
பானைகள்‌ எலும்புத்‌ துண்டுகள்‌ போன்றவைகள்‌ காணப்படுகின்றன. 
சித்தூர்‌ 

சித்தூர்‌ வள்ளியூரின்‌ கிழக்கே பத்து கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ 
பணக்குடி செல்லும்‌ வழியில்‌ அமைந்துள்ளது. இப்பகுதியானது 
நம்பியாற்றின்‌ இடக்கரையில்‌ அமைந்துள்ளது. இங்கு பத்து ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ வாழ்விடப்பகுதி காணப்படுகிறது மேலும்‌ இங்கு கருப்பு 
பானைகள்‌, சிவப்பு பானைகள்‌, கருப்பு சிவப்பு பானைகள்‌ 
காணப்படுகின்றன. இங்கு காணப்படும்‌ பானையோடுகளில்‌ குறியீடுகள்‌ 
காணப்படுகின்றன. 


ஆவணம்‌ 20, 2009 153 









56. நாமக்கல்‌ மாவட்டத்தில்‌ 


புதிய தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 


சி.செல்வகுமார்‌, புதுச்சேரி 


நாமக்கல்‌ மாவட்டப்‌ பகுதிகளில்‌ சமீபத்தில்‌ மேற்கொண்ட 
களாய்வில்‌ இரும்புக்கால ஈமச்சின்னங்கள்‌ 100க்கும்‌ மேற்பட்ட பகுதிகளில்‌ 
கண்டறியப்பட்டுள்ளன. இங்கு காணப்படும்‌ ஈமச்சின்ன வகைகளை ஐந்து 
வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. அவை கல்வட்டம்‌, கற்குவை, கற்பதுக்கை, 
நெடுங்கல்‌ மற்றும்‌ முதுமக்கள்‌ தாழி ஆகியவை ஆகும்‌. 
கல்வட்டம்‌ மற்றும்‌ கற்குவை 

நாமக்கல்‌ மாவட்டப்‌ பகுதிகளில்‌ பரவலாக கல்வட்டம்‌ 
காணப்படுறெது. அவற்றில்‌ புள்ளாகவுண்டன்பாளையம்‌, இராசப்பாளையம்‌, 
பிலக்கல்பாளையம்‌, நாகர்பாளையம்‌ போன்ற இடங்களை முக்கியமாக 
கூறலாம்‌. அதேபோல இராமசாமி கவுண்டன்‌ பாளையம்‌, கோனூர்‌ போன்ற 
பகுதிகளில்‌ கற்குவைகள்‌ காணப்படுகின்றன. இவற்றில்‌ ஒரு சில மட்டுமே 
நல்ல நிலையில்‌ உள்ளன. மற்றவை அனைத்தும்‌ முற்றிலுமாக 
சிதைக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகிறது. இவற்றில்‌ 'கெட்டிமேடு' 
என்னும்‌ பகுதியில்‌ மட்டும்‌ சுமார்‌ 20 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ கல்வட்டம்‌ மற்றும்‌ 
கற்குவை காணப்படுகிறது. இந்த ஈமச்சின்னத்திற்கு உரிதான வாழ்விடமும்‌ 
இந்த ஈமச்சின்ன பகுதியின்‌ இழக்கே சுமார்‌ 31% 'இ.மீ. தொலைவில்‌ 
அமலங்காநத்தம்‌ என்னும்‌ பகுதியில்‌ அமைந்துள்ளது. 
கற்பதுக்கை 


கற்பதுக்கைகள்‌ அதிகளவில்‌ திருச்செங்கோடு வட்டப்‌ பகுதி- 
களிலேயே காணப்படுகின்றது. அவற்றில்‌ அனிமூர்‌, ஐந்துபனை, மற்றும்‌ 
சத்தியநாயக்கன்பாளையம்‌ ஆகிய பகுதிகளைக்‌ கூறலாம்‌. சத்திய 
நாயக்கன்பாளையத்தில்‌ சிதைக்கப்பட்ட கற்பதுக்கை கிழக்குப்‌ பக்க 
இடுதுளையுடன்‌ காணப்படுகிறது. திருமணிமுத்தாற்றின்‌ வலக்கரை வரை 
மட்டுமே கற்பதுக்கைகள்‌ காணப்படுகின்றன. அதன்பின்‌ ஏனைய பகுதிகளில்‌ 
கற்பதுக்கைகள்‌ காணப்படவில்லை. 


நெடுங்கல்‌ 


இராசிபுரம்‌ தாலுக்காவில்‌ இராசிபுரத்திலிருந்து வடக்காக சுமார்‌ 5 
கி.மீ. தொலைவில்‌ சீராப்பள்ளி அமைந்துள்ளது. இப்பகுதியில்‌ 'யானைகட்டி 
கல்‌' என்று அழைக்கப்படும்‌ கல்‌ இரும்புக்கால ஈமச்சின்னமான நெடுங்கல்‌ 
ஆகும்‌. இக்கல்லுக்கு வெகு அருகாமையில்‌ வீடு கட்டும்‌ போது இரும்புக்கால 
பானை ஓடுகளான கருப்பு சிவப்பு நிற பானைகளும்‌, இரும்பு துண்டுகளும்‌ 
கிடைத்துள்ளன. இதே போல்‌ திருசெங்கோட்டிலிருந்து பரமத்தி செல்லும்‌ 
சாலையில்‌ சுமார்‌ 17 இ.மீ. தொலைவில்‌ 'முசல்‌ நாயக்கன்‌ பாளையம்‌' என்ற 


டத ஆவணம்‌ 20, 2009 


ஊரில்‌ நெடுங்கல்‌ ஒன்று முற்றிலும்‌ அழிக்கப்பட்ட. நிலையில்‌ 
காணப்படுகிறது. ்‌ 
முதுமக்கள்‌ தாழி 

நாமக்கல்‌ மாவட்டத்தில்‌ பரவலாகவே முதுமக்கள்‌ தாழி 
இடை க்கிறது. அவற்றில்‌ மோகனூர்‌ பகுதியில்‌ எடுக்கப்பட்ட ஒரு முதுமக்கள்‌ 
தாழி சேலம்‌ அருங்காட்டியகத்தில்‌ உள்ளது. அதே போல்‌ கபிலர்மலைக்கு 


அருகில்‌ இருக்கூர்‌ பகுதியில்‌ பாமத்திவேளார்‌ கந்தசாமி கண்டர்‌' கலைக்‌ 
கல்லூரி சார்பில்‌ மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில்‌ எடுக்கப்பட்ட 


முதுமக்கள்‌ தாழி அக்கல்லூரி அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது. 


இவை மட்டுமின்றி 15க்கும்‌ மேற்பட்ட இரும்புக்கால மற்றும்‌ 
வரலாற்றுக்கால வாழ்விடப்‌ பகுதிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுள்‌ 
அலங்காநத்தம்‌, நத்தமேடு, கோழிக்கால்நத்தம்‌, போன்ற பகுதிகள்‌ 
முக்கியமானவையாகும்‌. 


நாமக்கல்‌ பருஇயில்‌ மேலும்‌ விரிவானதொரு களாய்வு 
மேற்கொள்வதன்‌ மூலம்‌ எஞ்சியுள்ள தொல்லியல்‌ எச்சங்களை 
வெளிக்கொணரலாம்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


ஆவணம்‌ 20, 2009 153 


57. சிவகங்கை மாவட்டத்‌ தொல்லியல்‌ 


வி.முத்துக்குமார்‌, புதுச்சேரி, 


சிவகங்கை மாவட்டத்தில்‌ மேற்கொண்ட களஆய்வின்‌ மூலமாக 
பண்டைக்கால மக்களின்‌ வாழ்விடங்கள்‌, ஈமக்காடுகள்‌ மற்றும்‌ அவர்கள்‌ 
விட்டுச்சென்ற எச்சங்கள்‌ 12 ஊர்களில்‌ கண்டறியப்பட்டுள்ளன. அவை, 
சோழபுரம்‌, நாமனூர்‌, பிரபவலூர்‌, சித்தலூர்‌, அழகாபுரி, பனங்காடி, 
கொல்லங்குடி, சேம்பார்‌, கருங்காலக்குடி, கீழக்குளம்‌, தேற்றியூர்‌ மற்றும்‌ 
கரும்பாவூர்‌. 


சோழபுரம்‌ 


சிவகங்கையிலிருந்து திருப்பத்தூர்‌ செல்லும்‌ வழியில்‌ 8 கி.மீ. 
தொலைவில்‌ சோழபுரம்‌ அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகே திருப்பத்தூர்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ சோழபுரத்தின்‌ ஒரு பகுதியான அண்ணாநகர்‌ 
செல்வதற்கு முன்பாகவே சாலையின்‌ வலது ஓரமாக பெருங்கற்கால 
கல்வட்டங்கள்‌ காணப்படுகின்றன. இக்கல்வட்டங்கள்‌ பெரும்பாலானவை 
முழுமையாக காணப்படுகின்றன. இருப்பினும்‌ ஒருசில கல்வட்டங்கள்‌ 
அழிக்கப்பட்டுள்ளன. அழிக்கப்பட்ட கல்வட்டங்களின்‌ 8ழ்‌ உள்ள தாழிகள்‌ 
மற்றும்‌ கற்பதுக்கைகள்‌ வெளியே தெரியும்‌ வண்ணம்‌ காணப்படுகின்றன. 
மேலும்‌ கருப்பு சிவப்பு, கருப்பு, சிவப்பு மட்பாண்டங்களின்‌ உடைந்த 
துண்டுகளும்‌ காணக்கிடைக்கின்றன. கல்வட்டங்கள்‌ ஒன்றில்‌ மட்டும்‌ 
குத்துக்கல்‌ ஒன்று காணப்படுகிறது. இது 3 அடி உயரமும்‌, 2.5 அடி அகலமும்‌ 
கொண்டதாக உள்ளது. இம்மாவட்டத்தில்‌ மற்ற இடங்களில்‌ காணப்படும்‌ 
ஒருசில குத்துக்கற்கள்‌ இதுபோன்றே அளவில்‌ சிறியதாகவே 
காணப்படுகின்றன. 


பிரபவலூர்‌ 


சிவகங்கையிலிருந்து நாமனூர்‌ செல்லும்‌ வழியில்‌ 12 கி.மீ. 
தொலைவில்‌ பிரபவலூர்‌ அமைந்துள்ளது. இவ்வூரின்‌ வடக்கே நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட இரும்புக்கால கல்வட்டங்களும்‌ கற்குவியல்களும்‌ காணப்‌ 
படுகின்றன ஒருசில இடங்களில்‌ தாழிகள்‌ வெளியே தெரியும்‌ வண்ணம்‌ 
காணப்படுகின்றன. இவ்வாறு வெளியே காணப்படும்‌ தாழிகளின்‌ உடைந்த 
துண்டுகள்‌ கருப்பு சிவப்பு நிறமுடையதாக உள்ளன. தாழிகன்‌ சிறிய மற்றும்‌ 
பெரிய அளவுகளில்‌ கிடைக்கின்றன. அக்கால மக்கள்‌ பயன்படுத்திய 
தாங்கிகள்‌, தட்டுகள்‌, மூடிகள்‌, கண்ணங்கள்‌ மற்றும்‌ பல அளவுகளைக்‌ 
கொண்ட பானைகள்‌ ஆகியன இங்கு முழுமையாகவும்‌, உடைக்கப்பட்டும்‌ 
காணப்படுகின்றன. 
முத்துப்பட்டி 


சிவகங்கையிலிருந்து மதுரை செல்லும்‌ சாலையில்‌ 17 கி.மீ. 
தொலைவில்‌ இடதுபுறமாக செல்லும்‌ சாலையில்‌ 1 இ.மீ. தொலைவில்‌ 


156 ஆவணம்‌ 20, 2009 


முத்துப்பட்டி அமைந்துள்ளது. இவ்வூருக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
இட துபுறமாக புதிதாக ஒர்‌ ஊரணி வெட்டப்பட்டுன்ளது. இவ்வூரணி 
அமைந்துள்ள இடம்‌ இரும்புக்கால ஊரிருக்கையாக இருந்துள்ளது 
என்பதற்குச்‌ சான்றாக இவ்வூரணியை உருவாக்க மண்ணைத்‌ தோண்டும்‌ 
பொழுது ஏராளமான மட்பாண்டங்கள்‌ முழுமையாகவும்‌, துண்டுகளாகவும்‌ 
கிடைத்துள்ளன. ஊரணியின்‌ கரைகளிலும்‌, உட்பகுதியிலும்‌ மற்றும்‌ 
ஊரணியைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளிலும்‌ தரைமட்டத்திற்கு 
மேற்பகுதியிலேயே தாழிகளின்‌ துண்டுப்‌ பகுதிகள்‌, தட்டுகள்‌, கண்ணங்கள்‌, 
மூடிகள்‌, மற்றும்‌ தாங்கிகள்‌ ஆகியன கிடைக்கின்றன. இவைகளில்‌ 
பெரும்பாலானவை கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்களாக உள்ளன. ஒருசில 
மட்பாண்ட துண்டுகளில்‌ குறியீடுகளும்‌, ஒரு மட்பாண்ட துண்டில்‌ மட்டும்‌ 
தமிழ்‌ பிராமி எழுத்தான 'ம' காணப்படுகின்றது. ஊரணியின்‌ உட்பகுதியில்‌ 
மட்பாண்ட துண்டுகளுடன்‌ எலும்புத்‌ துண்டுகளும்‌ காணப்படுகின்றன. 
ஊரணியைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ மக்கள்‌ வாழ்ந்த இடங்களில்‌ வீட்டின்‌ 
தளங்கள்‌ மண்‌ மற்றும்‌ சுண்ணாம்பு போன்ற கலவையுடன்‌ கூடிய இருகிய 
நிலையில்‌ வெளியே தெரியும்‌ வண்ணம்‌ உள்ளது. இவ்விடத்திற்கு வடக்கே 
உப்பாறு என்னும்‌ பெயர்‌ கொண்ட ஆறு ஓடுகின்றது. இவ்வாற்றின்‌ 
தென்கரையில்‌ ஒரு கல்வட்டம்‌ காணப்படுகின்றது. 


அழகாபுரி 

சிவகங்கையிலிருந்து மதுரை சாலையில்‌ படமாத்தூர்‌ வழியாக 
திருப்பாசேத்தி செல்லும்‌ வழியில்‌ படமாத்தூரை அடுத்து 2 இ.மி. 
தொலைவில்‌ அழகாபுரி அமைந்துள்ளது. இவ்வூரை இரண்டாகப்‌ பிரிக்கும்‌ 
வகையில்‌ உப்பாறு ஓடுகிறது. உப்பாற்றின்‌ இடக்கரையில்‌ தற்கால இடுகாடு 
உள்ள பகுதியில்‌ இரும்புக்கால ஈமக்காடு காணப்படுகிறது. இப்பகுதியில்‌ 
ஈமப்பேழை. முதுமக்கள்‌ தாழி மற்றும்‌ கருப்பு சிவப்பு பானைகள்‌ 
போவ்றவைகள்ட காணப்படுகின்றன. தமிழகத்தின்‌ வடமாவட்டங்களைத்‌ 
தவிர வேறு எந்த பகுதியிலும்‌ இதுவரை ஈமப்பேழைகள்‌ கண்டறியப்‌ 
படவில்லை. இங்கு காணப்படும்‌ ஈமப்பேழை 1 மீ. நீளமும்‌, 50 செ.மீ, 
அகலமும்‌ கொண்டுள்ளது. இப்பகுதியில்‌- காணப்படும்‌ பானைகளிலும்‌ 
தாங்கிகளிலும்‌ கருப்பு நிற வண்ணம்‌ பூசப்பட்ட இலை வடிவிலான 
ஓவியங்கள்‌ காணப்படுகின்றன. 


கொல்லங்குடி 


சிவகங்கையிலிருந்து காளையார்கோவில்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
கொல்லங்குடிக்கு முன்பாக 8ரனியூர்‌ அமைந்துள்ளது. இவ்வூருக்கு சற்று 
முன்பாக கிழுவுச்சி ஆறு ஓடுகின்றது. இவ்வாற்றின்‌ இடக்கரையிலும்‌, 
ஆற்றின்‌ உட்பகுதியிலும்‌ செம்பாறாங்கல்லிலான கல்வட்டங்கள்‌ சிலவும்‌, 
கல்வட்டங்களின்றி, ஆங்காங்கே தாழிகளும்‌ காணப்படுகின்றன. 
பெரும்பாலான இடங்களில்‌ தாழிகள்‌ மட்டுமின்றி தாங்கிகள்‌, தட்டுகள்‌, 
மூடிகள்‌, கிண்ணங்கள்‌, பானைகள்‌ காணப்படுகின்றன. இதில்‌ கருப்பு 
சிவப்பு, சிவப்பு, கருப்பு நிற மட்பாண்டங்கள்‌ காணப்படுகின்றன. தாங்கிகள்‌, 
தட்டுகள்‌, மூடி கள்‌, கிண்ணங்கள்‌, பானைகள்‌ காணப்படுகின்றன. கருப்பு 


ஆவணம்‌ 20, 2009 157 


சிவப்பு, சிவப்பு, கருப்பு நிற மட்பாண்‌ டங்கள்‌ காணப்படுகின்றன. தாங்கிகள்‌ 
பெரும்பாலானவை கருப்பு நிறமுடையனவாக உள்ளன. 


திருப்பத்தூர்‌ வட்டத்தில்‌ மேற்கொண்ட களஆய்வின்‌ மூலமாக 
பண்டைக்கால மக்களின்‌ வாழ்விடங்கள்‌, *மக்சாடுகள்‌ மற்றும்‌ அவர்கள்‌ 
விட்டுச்சென்ற எச்சங்கள்‌ ஆகியவற்றினைக்‌ கொண்டு 9 ஊர்கள்‌ பண்டைய 
மக்கள்‌ வாழ்ந்த ஊர்களாக அடையாளம்‌ காணப்பட்டுள்ளன. அவை, 
விராமடி, அம்மாபட்டி, வைரவன்‌ பட்டி, சந்திரன்பட்டி, செவ்வூர்‌, மகிபாலன்‌ 
பட்டி., ஒடுவன்‌ பட்டி, குளத்துப்பட்டி, மற்றும்‌ காரையூர்‌. 
செவ்வூர்‌ 

இவ்வூரின்‌ கிழக்கே மருதங்கண்மாய்‌ அமைந்துள்ளது. 
இக்கண்மாயின்‌ நடுமடைக்கு நேராக கண்மாயின்‌ நடுவில்‌ 11 கற்பதுக்கைகள்‌ 
காணப்படுகின்றன. அனைத்தும்‌ ஒன்றோடொன்று ஒட்டியவாறு அருகருகே 
கற்தட்டை போன்ற அமைப்பைப்‌ போன்று காணப்படுகின்றது. 
ஓரகற்பலகைசுள்‌ வெளியே தெரியும்‌ வகையில்‌ உள்ளது. மூடுகற்கள்‌ 
எவற்றிலும்‌ காணப்படவில்லை. அதேபோன்று கல்வட்டங்களும்‌ 
காணப்படவில்லை. இவ்விடத்திற்கு அருகே வடகிழக்கே ஓர்‌ குத்துக்கல்‌ 
காணப்படுகிறது. இது 8 அடி உயரமும்‌ 5.5 அடி அகலமும்‌ கொண்டதாக 
உள்ளது. இவ்வூரின்‌ தென்கிழக்கு முன்பாக ஓர்‌ குத்துக்கல்‌ 
காணப்படுகின்றன. செவ்வூரிலிருந்து இருக்கோளக்குடி செல்லும்‌ சாலையில்‌ 
இடது ஓரமாக கல்வட்டங்களுடன்‌ கூடிய 50-ம்‌ மேற்பட்ட கற்பதுக்கைகள்‌ 
காணப்படுகின்றன. 
குளத்துப்பட்டி 

இவ்வூர்‌ பிரான்மலைக்கு வடக்கே 22 இி.மீ. தொலைவில்‌ அமைந்து 
உள்ளது. இவ்வூரின்‌ மையப்பகுதியில்‌ சிறு சிறு பாறைகளும்‌ மண்ணும்‌ கலந்த 
ஒரு மேடான பகுதி காணப்படுகிறது. இம்மேட்டுப்‌ பகுதியில்‌ 50க்கும்‌ 
மேற்பட்ட இரும்புக்கால புதைகுழிகள்‌ காணப்படுகின்றன. இப்புதைகுழிகள்‌ 
செம்பாறாங்கற்களால்‌ ஆன கற்பதுக்கைகளுடன்‌ கூடிய கல்வட்டங்களைக்‌ 
கொண்டுள்ளன. இக்கற்பதுக்கைகளில்‌ ஒன்று தீ அடி நீளமும்‌, 5.5 அடி 
அகலமும்‌ கொண்டதாக தெற்கு மற்றும்‌ வடக்காக அமைக்கப்பட்டுள்ளது. 
இக்கற்பதுக்கையில்‌ மொத்தமுள்ள 8 அடி நீளத்தில்‌ வடக்குப்பகுதியில்‌ 2.5 
அடி அகலத்தில்‌ ஒரு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கருப்பு சிவப்பு 
மற்றும்‌ கருப்பு நிற மட்பாண்ட துண்டுகள்‌ காணப்படுகின்றன. 


தற்போதைய களாய்வில்‌ சிவகங்கை மாவட்டத்தின்‌ மேற்குப்‌ பகுதி 
மட்டுமே விரிவான முறையில்‌ களாய்வு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும்‌ 
இப்பகுதிகளிலேயே தமிழகத்தில்‌ மிகக்குறைந்த அளவே கண்டறியப்பட்ட 
ஈமப்பேழை மற்றும்‌ ஓவியங்கள்‌ இட்டப்பட்ட மட்பாண்டங்கள்‌ 
போன்றவைகள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தின்‌ மற்ற பகுதிகள்‌ 
அனைத்தும்‌ விரிவான முறையில்‌ கனாய்வு செய்யப்படின்‌ எஞ்சியுள்ள 
தொல்லியில்‌ எச்சங்களும்‌ வெளிக்கொணரலாம்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


15 
ஆவணம்‌ .20, 2009 


| 58. கோயில்களில்‌ ரகசிய அறைகள்‌ 


கோ.திருமூர்த்தி, சென்னை 


கோயில்கள்‌ கட்டடக்கலை, சிற்பம்‌, படிமங்கள்‌, கல்வெட்டு, ஓவியம்‌ 
போன்ற பொக்கிஷங்களின்‌ உறைவிடமாகத்‌ திகழ்ந்தன என்றால்‌ அது 
மிகையல்ல. கோயிலுக்குக்‌ கொடையாக அளிக்கப்பட்ட விலை உயர்ந்த 
ஆபரணங்கள்‌, படிமங்கள்‌, பொற்காசுகள்‌ போன்றவற்றைப்‌ பாதுகாக்கும்‌ 
பெட்டகமாகவும்‌ கோயில்கள்‌ திகழ்ந்தன. இவ்வரிய அரும்பொருட்களை 
படையெடுப்பு போன்ற ஆபத்துக்‌ காலங்களில்‌ பாதுகாக்கும்‌ பொருட்டு 
கோயில்களில்‌ இரகசிய அறைகள்‌ (Secret Chamber) பூமிக்கடியில்‌ 
கட்டப்பட்டன. இத்தகைய ரகசிய அறைகள்‌ சென்னை தாம்பரத்திற்கு 
அருகே உள்ள மாடம்பாக்கம்‌ தேனுபுரீஸ்வரர்‌ கோயில்‌ மற்றும்‌ 
வல்லக்கோட்டை சுப்ரமணியர்‌ கோயிலிலும்‌ அண்மையில்‌ வெளிப்பட்டன. 


மாடம்பாக்கம்‌ தேனுபுரீஸ்வரர்‌ கோயில்‌ 


தி.பி.12 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சோழர்‌ காலத்திய 
இக்கோயிலின்‌ கருவறை அபிஷேக திரவம்‌ சரிவர வெளியேறாமல்‌ தேங்கி 
இருந்தது. இதனை சரி செய்ய முருகன்‌ சன்னதி அருகே குழி தோண்டிய 
போது 3,50 மீ. ஆழத்தில்‌ ஒரு இரகசிய அறை கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார்‌ 
3.10 மீ. நீளம்‌, 1.50 மீ அகலம்‌, 1.80 மீ. உயரம்‌ உடைய இந்த அறை 4 
படிக்கட்டுகளுடன்‌ குறுகிய நுழைவாயிலுடன்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 
கருங்கற்‌ பாளங்களால்‌ நேர்த்தியாகக்‌ கட்டப்பட்ட இவ்வறையின்‌ 
மேற்பகுதியில்‌ நான்கு மூலைகளிலும்‌ சிறிய இரும்பு வளையங்கள்‌ 
பொருத்தப்பட்டுள்ளன. இந்த அறை 16 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
கட்டப்பட்டிருக்க வேண்டும்‌. இக்கோயில்‌ இந்திய 'தொல்லியல்‌ துறை 
பராமரிப்பின்‌ கீழ்‌ உள்ளது. 


வல்லக்கோட்டை சுப்பிரமணியர்‌ கோயில்‌ 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ ஸ்ரீபெரும்புதூர்‌ அருகே உள்ள வல்லக்‌ 
கோட்டை சுப்பிரமணியர்‌ கோயில்‌ கி.பி.[4 ஆம்‌ நூற்றாண்டை 
சேர்ந்ததாகும்‌. குடமுழுக்கை ஒட்டி நடைபெற்ற திருப்பணியின்‌ போது 
முக்கிய சன்னதியின்‌ தென்புறத்தில்‌ பூமிக்கடியில்‌ 1 மீ. ஆழத்தில்‌ ஒர்‌ இரகசிய 
அறை கண்டுபிடிக்கப்பட்டது. நேர்த்தியான கருங்கற்‌ பாளங்களால்‌ 
கட்டப்பட்ட செவ்வக வடிவிலான இவ்வறை 2.07 மீ. நீளம்‌, 1.25 மீ. அகலம்‌ 
மற்றும்‌ 1.08 மீ. உயரம்‌ உடையது. மேற்பகுதி 0.80 மீ. நீளம்‌ மற்றும்‌ 0.60 மீ. 
அகலம்‌ உடைய செவ்வக வடிவ துவாரத்துடன்‌ மூடி கல்லுடன்‌ 
காணப்படுதிறது. 


இந்த ரகசிய அறையை ஆய்வு செய்ததில்‌ அறையின்‌ வடபுறத்தில்‌ ஓர்‌ 
இரகசிய பாதை கருவறை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளதை அறிய முடிந்தது. 
இப்பாதை 2.80 மீ. நீளம்‌ 1 மீ. உயரம்‌ மற்றும்‌ 0.65 மீ. அகலம்‌ உடையது. 


ஆவணம்‌ 20, 2009 159 


கருங்கற்களால்‌ நேர்த்தியாக கட்டப்பட்ட இப்பாதை ஒரு மனிதர்‌ குனிந்த 
நிலையில்‌ செல்லும்படி உள்ளது. இந்த ரகசிய அறையை மேலும்‌ ஆய்வு 
செய்தஇல்‌ இதன்‌ அடிப்பகுதியின்‌ மையத்தில்‌ 1 மீ. நீளம்‌ 0.70 மீ. அகலம்‌ 
உடைய செவ்லக வடிவ துவாரம்‌ மூடிக்‌ கல்லுடன்‌ இருப்பது அறியப்பட்ட து. 
இத்துவாரம்‌ வழியாக தழே செல்லும்‌ போது இதே போன்ற மற்றொரு 
இரகசிய அறையும்‌ கண்டறியப்பட்டது. ஒரே அளவை உடைய மற்றும்‌ 
ஒன்றன்‌ மீது ஒன்றாக கட்டப்பட்டுள்ள இந்த ரகசிய அறைகள்‌ இரட்டை. 
அடுக்கு வகையினதாகும்‌. இவ்வறைகள்‌ முழுவதும்‌ சுண்ணாம்பு பூச்சுடன்‌ 
காணப்படுகிறது. ஒரு சிறிய மாடக்குழி மட்டுமே அறையில்‌ காணப்படுகிறது. 
ஒவ்வொரு அறையிலும்‌ முறையே ஒரு காலி பானை மற்றும்‌ சட்டி மட்டுமே 
காணப்பட்டன. முக்கிய சன்னதியின்‌ கருவறையை இணைத்து 
கட்டப்பட்டுள்ள இந்த இரட்டை அடுக்கு இரகசிய அறைகள்‌ 
இடைக்காலத்திய முருகன்‌ கோயிலின்‌ சிறப்பை உணர்த்துகின்றது. 


இது போன்றே இரகசிய அறைகள்‌ எண்ணற்ற தமிழக 


கோயில்களிலும்‌ காணமுடியும்‌. அவற்றை கண்டுபிடித்து முறையாக ஆய்வு 
செய்தால்‌ பல அரிய செய்திகள்‌ வெளிவரும்‌. 


பனு ஆவணம்‌ 20, 2009 


59. Mercantile Organisations in South India 
- An Overview* 





M.D.Sampath, Mysore 


Dear colleagues and frends, 


At the outset, 1 wish to express my obeisance to the eminent 
epigraphist Late Prof. T.N.Subrahmaniyam for his outstanding 
contribution to the field of epigraphy and ancient history. 


IT am extremely happy that I have been invited to deliver the 
endowment lecture in memory of the great scholar Prof. 
T.N.Subrahmaniyam. I take it as an honour conferred on me because of my 
long association with the epigraphists of Tamizhaga Tolliyal Kazhagam 
than to my merits or contribution. | am extremely thankful to 
Dr.Y.Subbarayalu, Dr.P.Shanmugam, Dr.K.Rajan, Dr.Jayakumar, and other 
distinguished scholars who have been kind enough to provide me an 
opportunity of delivering this lecutre. This society has been doing a 
commendable job by bringing together the professional epigraphists and 
historians. 


I have taken the subject Mercantile Organisations in South India 
for today's lecture in view of the fact that the epigraphical records need to 
be examined in order to understand the trade patterns and the involvement 
of merchants. 


The famous Arthasastra, an important treatise, pay much attention 
to the trade activities and the traders. It devotes for a considerable part 
with the role of the state in the economic activities during the ancient 
period. The Vedic texts on the one hand reveal the cattle rearing and 
agricultural activities of our people, while the Pali texts especially the 
Jataka stories loomed large on the non-agrarian sectors on the economy 
and commercial transactions. The spread of Buddhism and the rise of the 
brahmanical cult have resulted in the hectic movement of the people from 
the Indian subcontinent to the far off islands like South East Asia. Our 
indian culture in these islands has seen the facets of trade and traders. 
Indian merchants especially from South India were involved in the long 
distance trade. Our earlier Indian literature speak of the attention paid on 
mainland and maritime trade in South East Asia ( Suvarnabhum or 





ஐராவதம்‌ மகாதேவன்‌ தோற்றுவித்த தி.நா.சுப்பிரமணியம்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு. அரியலூரில்‌ ஆவணம்‌ இதழ்‌ 19 
வெளியீட்டு விழாவில்‌ நிகழ்த்தப்‌ பெற்றது. 


ஆவணம்‌ 20, 2009 161 


Suvarnadvipa). Scholars lke R.C.Majumdar, Prof.K.A.Nifakanta Sastri, 
Dr.G.Coedes , Dr.B.Ch. Chhabra and others have pointed out the nature of 
settlements of the Hindu colonies in South East Asia and the role of 
Indian merchants as evidenced by inscriptions. It may not be out of 
context to say that the rulers of the pre Mauryan period in the Tamil 
country and the Mauryans shared the economic interest south of the 
Vindhyas which resulted in the far reaching consequences. 


Prior to this period, the material culture of the peninsular region, 
especially the Megalithic cuiture characterized by the use of iron tools, the 
highly refined Black and Red ware paved a way for the movement of 
precious stones, iron deposits and agricultural products. According to Dr. 
A. Ghosh, the urbanism was not seen on account of the material culture 
during the megalithic period. No doubt the late megalithic period or the 
early historic period witnessed the involvement of South India in ancient 
international trade as revealed from the statements of Pliny and Ptolemy. 
The rivers like Kaveri provided a wider linkage between the coast and the 
interior area as far as the megalithic culture is concerned. 


Two epigraphs from Mangulam in Madurai district refer to the 
term nikama < (Pkt Nigama) at Veltarai, which has been identified with 
the place mame Veljaripatti near Mangulam. These records may be 
assigned to c. 4th century B.C. Similarly a potsherd inscription from 
Kodumanal! belonging to the 2nd century A.D. informs us of the presence 
of Nikama indicating the merchant guild. that existed at several trade 
centres In Tamil country. Inscriptions from Alagarmalai and Pugalur of the 
carly Christian era mention the expression Vanikan or Vanikan (Vanigan) 
meaning a merchant or trader. These merchants traded on different 
commodities like cloth (aruvai), salt (uppu), oil (ennai), ploughshare 
(kolu), raw sugar or molasses or gur (panita), gold (pon), etc. In this 
connection ம்‌ may be added that a number of coastal towns of ports 1116 
Tondi, Musiri and inland centres such as Madurai and Karuvur served for 
casy trading with Rome and Mediterranean region. Tamil literary works 
lend Support to the existence of these ports and mercantile activities. 
Prakrit inscriptions from Phanigiri in Nalgonda district of Andhra Pradesh 
mention the term Apana meaning, a trade and Apanika (indicating a shop 
keeper engaged in retail trade) besides the expression nigama, all denoting 
a trade guild. Indian literary texts give several terms relating to mercantile 
guild. They are vanik, sreni, sreshthi, apanika, nauvittaka (ship owning 
merchant), sarthavaha (caravan traders), etc, indicating of the categories 
of trade with which merchants were engaged in the ancient period. 
Arthasastra of Kautilya refers to the term sreni indicating the association 
of people who were engaged in productive activity. The earliest reference 
to the terms sreni, and nigama from north are found mentioned in the 


162 1 
ஆவணம்‌ 20, 2009 


Nasik inscription of Nahapana and Mathura inscription of Huviska, while 
the south Indian records about this are earlier in date. 


While referring to the collection of revenue, the Vishnukundi 
charters like Ramatirtham plates of Indravarman (553 AD) and Polamuru 
plates of Madhavavarman IV (602 AD) mention the term Kara, which has 
been understood in the sense of tax paid by srenis or guilds. The 
commentary Amarapada vivritti (p.499) explains the word Kara while 
quoting the 572712 as 


Kiryate vibhajya kshipyate 
Srenibhrh iti karah 


This idea of smiritis is well reflected in the two charters said 
above. (The Vishnukundis and their times pp.133 and 139) 


Almost during the same period, we hear of the exemption given to 
the srenis guilds from paying certain tax according to the charter of 
Vishnusena of Maitraka Vishnubhata dated 592 AD. The term sreni 
mentioned in the works of Mitakshara and Viramitrodaya has been 
interpreted as the organization of merchants or a corporate body. A similar 
association of traders who took keen interest in trade in South India came 
to be called vanigrama or Manigramam. The earliest reference to this term 
comes from a record at Karle datable to the pre Christian or the beginning 
of the Christian era. The necessity for the formatton of sreni 18 to regulate 
the commodities and the property as well as to protect the members with 
dharma. The guild was given a legal status by Mitakshara. The guilds 
have been empowered in deciding matters of common interest. 


The trade activity increased on account of the agrarian 
development from about the 8th century or so. Inscriptions from South 
India from this period account for such an increase in commercial activity. 
The trade centres and mercantile towns attracted the itinerant and the local 
traders. There was a gradual increase in the royal patronage. At the same 
time the merchant guilds stepped into the buildimg up of their own 
mercenary troops for the protection of their goods and for themselves. 


Scholars like K.V. Subrahmanya Aiyar, K.R. Venkatarama Ayyar, 
G.S.Dikshit, K. Indrapala, R.Champakalakshmi, Noboru Karashima, 
Y.Subbarayalu, P. Shanmugam and others have made rich contributions in 
the field of merchant guilds of South India. The statistical analysis of the 
distribution of merchant guild inscriptions in South India show the highest 
figure in Karnataka, followed by Tamilnadu and other states. A number of 
guilds figure in the inscriptions all over South India and their relationship 
with each other has been determined on the basis of the functional 
modalities, character, power and activities. 


ஆவணம்‌ 20, 2009 163 


The terms used in the inscriptions to represent the merchant guilds 
are many 1166 Ainnumuvar, Nanadesi, Manigramam, Vaniganagarattar, 
Valanjiyar, Padinenvishayam, Padinenbhumi, Anjuvannam ubhaya 
nanadesis, samasta or Nanadesala pekkamdru etc. 


Of these, one of the biggest organizations 18 the Ainnurruvar or 
the five hundred which figures in a number of inscriptions from 
Tamilnadu, Karnataka and Andhra regions. The Ainnurruvar 1s an 
overarching organization of itinerant merchants with which many other 
organizations co-opted in various ways. It acquired different status in the 
different regions to suit the regional functions and interests. 


The occurrence of inscriptions of the early period referring to 


Ainnurruvar is more 1 number in Tami nadu compared to Karnataka and 
Kerala. 


Distribution of Merchant Guild inscriptions 










TICES 
SARIS ERIS 
 பர்புமா மாட உ உசா கான 
ந ட்ுமா உ௱உஉ௱ உச உ கடத 
ட்ப உ ஊ௱உ உ அவா க மட்கு 
வ] உ]618]2]10121௨1 எ 
வை ௨௨:1௨ ௨௨ 
காகா யாக 

உரவு 

ந கன 


Ainnurruvar 


The Andhra has drawn a blank because of the insufficient 
commercial growth and for the fact that what httle large scale activity that 
took place was confined to the coastal districts, the deltaic region and the 
Rayalaseema area. Prior to tenth century only three inscriptions mention 
the activities of Ainnurruvar from Karnataka, of which two belong to 
Athole in Bijapur district. Of course the record from Bedkichal in 
Belgaum district is yet another one. This is a long inscription of Chalukya 


164 
ஆவணம்‌ 20, 2009 


chief Irivabedenga Satyasraya dated Saka 931 (1009 AD). During the 
cleventh century this guild was very active In Karnataka, while 11 was 
icsser in Tamil country. It is significant to note that there was a eradual 
increase in the number of inscriptions referring to Ainnurruvar while the 
declining tendency can be observed in the cleventh and twelfth century 
records of Tamilmadu. The reason may be attributed to the fact that there 
was a gradual Chola occupation of the Karnataka arca. This concentration 
has contributed to the diversion of their activities. Ihe expansionist 
activities of the Cholas and Pandyas as well as the Chola-Chalukya 
confrontation may be attributed for the decline in the occurrence of 
inscriptions of this guild. 


Now it is necessary to study the questions as to where and how the 
formation of Ainmurruvar took place and whether Padinen vishayam and 
Pudinenbhumi are the same as the Ainnuruvar and if so, the reasons 
thereof. Two Kannada inscriptions from Aihole in Hungund Taluk of 
Bijapur District (Ind. Ant. Vol, 9111, p. 287 and $[1. Vol. XV, No. 463) 
belonging to the e1ghth century AD, refer to the gift by the five hundred 
chaturvedis of Aryyapura to Bennama Somayaji and to goddess 
Durgabhagavati respectively. These mahachaturvedts formed mio a group 
or organization and cndowed to a Brahmin for the purpose of cari ying out 
the shodasa samskaras like annaprasana, pusavana, chaula, upana) ana, 
samavarttana, maduve (marriage) pasudhige, chaturmasya, agnishtoma, 
achaliya, etc, prescribed 11. the Vedic literature and Samhita texts. In the 
second record, besides the five hundred mahajanas well versed in the four 
Vedas. the Eight nagaras, and the hundred and twenty uralis of Aryapura 
have joined together while making the gift of cess (vattam) to the goddess 
Durga. 


It js very clear from the above text that the five hundred 
chaturvidya samudaya represents a brahmanical organization whose 
mercantile activities in the early period is not clear. Only the eulogy of the 
inscriptions later to tenth century record their mercantile activities. They 
claim thetr ஜா to Aihole, which is referred to as Aryapura In Sanskrit in 
the early records. The eulogy of Ainnurruvar mentioned in the mscriptions 
in and after tenth century invariably refer to Aihole as the original place of 
this gurld. The birth place of the Ainnurruvar has been taken to be Athvlc 
(or Aryapura) or Ayyavolepura on the basis of Bedkihal inscription of 
tenth century and the inscriptions from Samutttrapatti in Madurai district 
of 1116 century and the record from Hirahadahall: m Bellary district of the 
same period. Though the eulogy of Ainnurruvar does not figure 1 the 
Kamudi record, it has been considered as the earliest. reference on the 
basis of circumstantial evidences like the mention of merchant groups and 
other associated groups. In spitc the absence of the eulogy, due to the 


ஆவணம்‌ 20, 2009 165 


early stage of formation, the earliest reference to Ainnurruvar from Tamil 
nadu, can be found in an inscription of Chola king Parakesari from 
Munichandai in Tiurmeyam taluk of Pudukkottai district. S.R, 
Balasubrahmanian who edited this record (im the journal Tydschrft Deel, 
vol LXXIV, Jaarg, 1934, Afl. 3, en 4, pp 613 ff and plates] tried to 
identify this Parakesarivarman with Vijayalaya Chola, the founder of the 
Chola dynasty of Thanjavur and assigned this record dated in his 20th 
regnal year to 870 AD Another guild called Valanjiyar Ainnurruvar is 
said to have been associated with the Ainnurruvar of the thousand 
directions and made a gift of the village tax (urvayam) im the name of the 
latter organization for the maintenance (?) of the tank called 
Ainnurrvaper-er: established after the name of this guild (Ainnurruvar 
peral) 


The Ainnurruvar organization of merchants known from several 
parts of South India claim their origin to be in Aiyavole 1.6. the present 
Aihole in Bijapur district. The eulogy of the Ainnurruvar started appearing 
in Tamilnadu form the later half of the 10th century, while in Karnataka 
and Maharashtra from the first half of the 12th century. However, the 
inscriptions from Kolhapur and Miraj in Maharashtra of the above period 
quote the eulogy which has relevance to those eulogy from Kannada 
records. The Kamuds epigraph, though do not mention the name Aiyapolil 
or Ashole, yet has been considered as a merchant guild inscription of the 
group Ainnurruvar on the basis of the name gamundasvami, which 15 
known from Kannada records. The Kolhapur record of Gandaraditya dated 
Saka 1058 (1136 AD) (Ep.Indi.vol XIX, No. 4d) refers to Ahichchhatra, 
also called Ayyavolepura, where the ayinurvva svamigal existed, while the 
Mira} inscription dated 1142 AD (Ep.Ind. Vol.XIX.pp 37 - 41) mentions 
that the five hundred svamis have come out of Ahichchhatra, who are the 
supreme lords of the town of Ayyavole. It may be inferred from these two 
inscriptions that the Ainnurruvar have migrated from Ahichchhatra 
(Ahichahhatra vinirgataru). Ahichchhatra of the inscriptions needs to be 
identified for it was the place of the origin of the Ainnurruvar group. 
Ahichchhatra, also called Ah1kshetra was the capital of North Panchala or 
Rohilkhand. Ahichchhatra or the serpent canopy was a stupa Site and 
consists of monasteries, brahmanical temples, three hundred saivite 
worshippers, etc. It 1s situated 7 miles to the north of Aonla. The district 
of Ahichchhatra comprises the eastern half of Rohilkhand lying between 
the northern hills and the Ganges from Pilibhit on the west to Khairabad 
near the Ghagra on the east. SN. Majumdar in his Ancient Geography of 
india quotes that the tree eyed Pallava is said to have brought some 
brahmanas from Ahichchhatra and to have settled them to the east of Sn 
Parvata where he made seventy agraharas. (S.N. Majumdar, Ancient 


ல ஆவணம்‌ 20, 2009 


Geography of India, pp 412, ff, Chackarvarthy, Chatterje & Co, Calcutta, 
1924) (An. Rep. S.ind. Ep. 1908, pp. 82 to 88). 


Another record (Bom.Gaz. p.561) states that Mukkanna Kadamba 
(the three eyed Kadamba) brought 12000 brahmarnas of 32 gotras from 
Ahichchhatra and established them at Sthanugudhapura (Talagunda) (D.C. 
Sircar, Successors of the Satavahanas, p. 227). 


Keeping this area as the centre they expanded their activities 
outside Karnataka. The merchants from Tamilnadu had relations with 
those in Karnataka and with other merchant groups like Manigramam in 
Pudukkottai district. The mercantile organizations figure in the records are 
from the districts of Tiruchchirappalli, Thanjavur, Madurai and 
Ramanathapuram in the sequential order. The charters issued by them are 
known as panchasata virasasana (500 charters). 


On the basis of the composition of merchant groups and the 
associated groups, the role of Ainnurruvar guild and their adventures, their 
powers and activities could be assessed. The earliest eulogy of this group 
can be identified in the Kamudi inscription, though there is no specific 
mention of the term Ainnurruvar. As a merchant group, it possesses five 
hundred charters and have Lakshm! in their chest, they are the descendants 
of Vasudeva, Kandali and Mulabhadra and as sons of Paramesvari, they 
transact with wide area including 18 pattanam (towns), 32 Velapuram 
(coastal towns), 64 kadigaittavalam (camping places). This merchant 
group include chetti, chettiputrar, kavarai, gamundasvami, siriyatolil 
சழக, ariyar, and avanakkaran. In the Bedkihal record, it is observed 
that from the sixteen of the eight nadus to the five hundred svamis joined 
together while exempting the taxes to be paid by the person honoured by 
them for the valour. 


Another eulogy with a slight variation is found mentioned in the 
Samuttirapatti inscription. Besides the eulogy given in the Kamudi record 
the Ainnurruvar merchants came to be regarded not only as the admirers 
of goddess Paramesvari but also the recipients of the boons from goddess 
Padmavati devi. The prasasti given here is true to its original and cannot 
be dismissed as hyperbolic statement due to their adventurous and 
business oriented characteristic features. The Ainnurruvar merchants 
consisting of these people, chettis, and the toad carriers 
(uipasumbaikkaran), store keepers (avanakaran) or registrar, brokers 
(ulagar), security persons (angakaran), representatives (senduvadu), etc. 
took part in the business transactions in order to increase the wealth or 
monetary conditions with minimum loss (kalimeiiya), and by keeping up 
the reputation and by establishing the righteous business 


ஆவணம்‌ 20, 2009 167 


(samayadharmam). This clearly establishes the fact that the Ainnurruvar 
had a central chamber of commerce with governing bodies. 


The only record from Andhra that refers to the Ainnuruvar of the 
fifty guild is from Tripurantakam dated Saka 1214 (1292 AD). In the 
eulogy, which is simple comparcd to the ones found from Kamataka, there 
6 conspicuous absence of the associated groups of merchants except the 
settis. The Aimnurruvar of the fifty mcluded the various people 1116 reddi, 
the setti, the nayumdu, the boyamdu (cowherds) and the dasari from 
different places. The Ainnurruvar guild is referred to as the protectors of 
Chatur varnashrama dharma (the brahmana, kshatriya, vaisya, etc). This 
guild was associated with another guild called Nanadesa pekkamdru and 
they jointly took decisions in the matters of temple management at 
Tripurantakam (511. Vol.X. No. 473) and for the samaya karya (business 
of the guild). 


In the enumeration from the Hirahadahalli record of Saka 978 
(1057 AD), several! groups like gavaregaru, gatrigaru, velakararu, biraru, 
biravanigaru, gavumdaru, gavunda svamigalu are said to have associated 
with Ainnurruvar for the smooth running of the trade transactions. The 
Terdal record of 11th century states in the eulogy portion that the 
merchants called Ainnurruvar svamigal of Ayyavole obtained the boon 
from Padmavatidcvi and are the descendants of Baladeva, Vasudeva, 
Kandali and Mulabhadra and followed the protection of Virabanamja 
dharma with all honesty, character, humility, etc. This Kannada inscription 
is different from the long prasasti found in the Belagaum Hanamanhal in 
Dharwar district and Telsang in Bellary district. The eulogy in the Telsang 
record dated in the 10th year (1147 AD) of Chalukya king Jagadekamalla 
is silent about the associated groups of the merchant guild Ainnuruvar. It 
is for the first time that we hear of two five hundred svamins 
(eradaynurvva svamigal), the significance of which is not clear. 


The eulogy in the inscriptions from. Bedkihal, Hanamanhal 
Managoli in Bijapur district and Belgaum ranging in date from 10th to 
12th centuries refer to the group known as entunada padinaruvaru (the 
sixteen people of the eight nadu) took initiative in the organization of 
Ainnurruvar. So also the inscription from Miraj which begins with a 
similar expression. A body which has representation from the eight nadus 
also took part in the mercantile transactions during, the period of the 
records. This organization is not to be seen in Tamilnadu or Andhra. The 
composition of the Ainnuruvar group while making grant as said in the 
Belagam record 1s compact while the grant of Pattana pagudi was made 
by several groups whose active role with Ainnurruvar group is elaborate. 
Dated in 1142 AD the groups that supported the Ainnurruvar svamigal are 


யு ஆவணம்‌ 20, 2009 


பாபு nada padinaruvar, gavaregar, gatrigar (betel leaf merchants), 
settivar (merchant), setti guttar (merchant), bachchar, balegarar (bangle 
merchant), gandhigar, (sandalwood merchants), gavundar (land holder), 
gumunda svamigal, (head among the land holders), arasugal (chieftains), 
arasu makkal, (sons of the chieftams), ankaru (fighter), anka merevar 
(warrior), birar (hero), bira vanigar (hero among the merchants or warrior 
merchants), barikar (writer). barika janahastar (group of writers), sasira 
Inuru-gavaregal (1700 merchants), 010. In the Ainurruvar swamigal 
group beginning with entunada padinaruvar, a good number of local 
merchants have been associated. They arc setti, gatrigaru, telllgar 
gottaligal, (the family of oil merchants), barika, saliva 
samayamanigramamal (weaver or cloth merchants), seniga gottaligal, 
kuriba senigar (oil merchants}, okkal okkal (agricultural merchants), billa 
munnurruwar (300 toddy drawers), vanigan (011 merchants), 016. 


Out of the sixteen select sites wherein the Ainrurrusar body 
functioned only 3 sites are from Tamil nadu, two from Maharashtra and 
once from Andhra, while ten places are from Karnataka. The reason for the 
effective functioning of this body may be attnbutcd to the fact that tms 
organization was initially started from the famous monument centre 16. 
Aihole, called in the inscriptions as Ayyavole, Ayyapolil, etc. 18 places 
like Miraj and Kolhapur in Maharashtra, the composition of the body is 
claborate starting with gavereyar. In the Managoli record the Ainnurruvar 
guild appears along with other groups like entu nada padinaruvaru, 
followed by gavaregal, etc. In Taminadu the Ainnurruvar body acquired 8 
composite status consisting of several itinerant traders hailing from 
different regions. As an example, the Tirumalai record may be quoted to 
cxhtbit the composition, which groups met at the {irukkavanam of the 
temple. In the 12th to 13th centuries the Amnurruvar body seems to have 
functioned in a united way with definite goals particularly concentrating in 
the large scale trade or commercial activity and in sprcading the business 
to scveral areas. It is interesting to note the support extended by several 
members belonging to the group of padinen vishayam. Though 11 1s not the 
same as Ainnurruvar group yet the functions have been shared as revealed 
by the names like vanikarayar, vachiravanar, kodumbalur, matattandar, 
vendar, sivabhattar, nattar, palliyudoiyar, pandikkonar, dammaparipalar, 
adaippudaiyar, etc. The list 15 very elaborate and they have issued orders 
for the business transaction. It was signed by several signatories including 
the temple accountant (koyir kanakkan). 


It may be postulated from the way In which the bodies like 
Amnurruvar, padinenvishayam figurc and the responsibilities shouldered 
by them in organizing the trade as found in the Piranmalai and other 


அடவணம்‌ 20, 2009 169 


contemporary records collectively reveal that the former had a privileged 
status and the latter supported the common cause. The Ainnurruvar were 
the itinerant merchant guilds which took active part in organizing both the 
internal as well as the external trades and has close links with other 
geroups.The five hundred traders of the thousand directions from various 
yuarters were powerful international merchant guilds which mainly 
functioned from Karnataka, and Tamilnadu and managed the transactions 
both inland and across the seas. As a proof of this, 1t may be quoted that 
the inscriptions from Barus in Indonesia dated Saka 1010 (1088 AD), 
Padaviya, in Sri Lanka dated 1200 AD show that Ainnurruvar seem to 
have functioned conjoinily with Padinenbhumi (same as Padinenvishaya 
eroup) besides the minor groups like nattu chetti, kavarai, gatrivan, 
angakaran, avanakkaran, (registrar of accounts), ulpasumbaikkaran 
{merchant with sack) etc., during llth and 12th centunes AD. The above 
merchant groups in the course of the movement assumed importance and 
status and thereupon took the armed guards in order to protect themselves 
and their produce, 1.6. to say these organizations on their trade routes 
mstituted protected warehouses. Within a period of five centuries i.e. from 
9th to [4th century, the Ainnurruvar organization had established several 
centres in various areas in Tamil nadu and Karnataka. Mention may be 
made of places included Kana nadu, Nallur nadu, Kilarkurram, Pundurai 
nadu, Uraiyur kurram, Mulli nadu, Kurumbur nadu, Vadakalavali nadu, 
Annalvayil kurram, Kil kundaru nadu, Van nadu, Kurukkai nadu, Nallarru 
nadu, Yen nadu, Kongu nadu, etc. 


The warrior groups 11166 Munai Virakudiyar, Virar, Virakodiyar, 
Mlunaiviran of the Tamil records like the Anbil, Piranmalai, etc. and the 
Ankaru, Ankakaran, Bhallunki dandahastar, the mumuridandas, 
Biravanigas, of the Kannada inscriptions took leadership in mercantile 
transactions in the trade routes. 


The mercantile guilds which maintained overseas contact from 
115-131 centuries are tisai ayiratty ainnurruvar, ayirattu ainnurruvar 
ranadest and ubhaya nanadesi. They were the itinerant merchant guilds 
which took active part in internal as well as external trade. They had 01056 
links with each other. The trade guilds like the thousand five hundred 
(traders) of all the quarters or the five hundred traders of the thousand 
quarters and the ainnurruvar were powerful international merchant guilds 
which mainly functioned from Tamilnadu and controlled commercial 
activities in various places both inland and across the seas. These 
merchant guilds in the course of their movement assumed importance and 
took the armed forces with them in order to protect their goods. The 


necessity for the creation of protected warehouses indicate the steps taken 
by the organizations on their trade routes. 


170 ஆவணம்‌ 20, 2009 


The trade guilds like the five hundred merchants of Ayyavole 1.6. 
the present Aihole in Bijapur District, Karnataka had its centres from 
about the 91% century to 14" century In places included in Kananadvu, 
Nallur nadu, Kilar Kurram, Annalvayil Kurram, Kilkundaru nadu, 
Pundurai nadu, Uraiyur Kurram, Mulll nadu, Kurumbur nadu, 
Vadakalavali nadu etc., while organisation functioned from places 
included in Vennadu, Kurukkat nadu, Nallarru nadu, Vannadu, Kongu 
nadu etc., during the same period. 


The trade guilds which functioned from various countries of the 
four directions and eighteen vishayas were engaged in extensive inland 
and overseas trades. They were very powerful in the sense that the very 
numbers indicate their activities in trade and religious conventions. They 
had not only made liberal contributions to the samatya dharma but also to 
the growth of trade and commerce. They also find mention in the Tamil 
inscriptions from Kovilpatti in Trichy District, Nattam in Madurai District 
and Tirumalai in Ramanathapuram District as nangu tisai patinen vishya 
desi tisai ayumttu ainnurruvar, Pandimandala tisat Ayirattu aimnurruvar, 
Desivallava peruniravi tisai ayirattu ainnurruvar, Kolikkurichchi Kadigai 
tavala tisai ayirattu ainnurruvar, etc. They had been functioning 
effectively in the cxport and import of commodities. 


It 1s very likely that the place Kolikkurichchi served as a camping 
place for the body to function. Eriviratalam figuring In a 13th century 
record from Madurai region. Vandittavalam near Palghat in Kerala are 
similar other places of stay for the traders coming from distant and 
different regions or vishayas. Here the expressions kadigai and tavalam 
havc to be understood in a different sense. Kadigai seems to be a corrupt 
form of kataka, meaning camp and tavalam has to be taken as a staying 
place and not a fair as suggested by Dr. R. Champakalakshm. 


In Andhra, the Ainnurruvar organization 1s stated to have 
functioned in order to protect the virabalanja dharma. The only record 
that refers to the Ainnurruvar is from the Trpurantakam and is dated Saka 
1214 (1292 AD) which claims to be the protectors of the varnasrama 
dharma, besides balanja dharma. 


The samastha pekkamduru of the 18 samayas met to transact the 
business as revealed from the above record. Among the donor merchants 
who represent the guild of five hundred of the fifty Ayyaval arc included 
the reddi, the setti, the nayumdu. the boyumdu and the dasari of different 
places. They have followed the vira balanja samaya and protected the 
interests of the samaya. The term pekkamdru has been used in several 
inscriptions as a synonym of the Tamil usage perumakkal mcaning all the 


ஆவணம்‌ 20, 2009 171 


representatives or guild of merchants with many representatives, 2.4, 
Parabrahma Sastry while commenting on the composition on the 
Tripurantakam record said that the traders of Andhra did not have any 
connection with the Ainuruvar of Ayyavalr and the Ayyavali tradition as 
merely a literary one. This statement need to be examined in light of the 
Nellore copper plates grants, which also traces the birth place of the 
samastha pekkamdru guild as Ahichchhatra from where they migrated to 
Ayyavole. The body is called Chalumula padunenimidi samayala 
samastha pekkamdru with its centre at Nandayal sthala. The conferment of 
honour on a Warrior is not only met with im the Samuttirapatt1 record from 
Tamil nadu, but also this tradition has been followed in Andhra. In one of 
thc plates the samasta pekkamdru the eighteen samayas belonging to the 
four countries and of the Nandayal sthala conferred with the honour vajra 
bhaishaniga and granted privileges on Puliyama 8௪7170 for having killcd 
Karapakala Katinayaka who had become a traitor to the samayas. It was 
decided by the members of the guild to allow Puliyama setti to enjoy this 
privilege. The eulogy found in the inscriptions of Ainnurruvar guild from 
Tamil nadu are repeated in a similar way in the eulogy of the Pekkamdru 
seen in the Nellore charters. 


ஷி 


From the inscriptions of Kakatiya and Reddi kings, we come to 
know about a good number of organizations about which there is no 
mention in the records of the earlier periods. The Nagara pekkamdru 
stands for the representatives of the merchant community or guild of 
merchants with representatives of the town. This is a local organization, 
which is associated with administration like the Settikara during the 
medieval period. 


Nagaram 


Another larger merchant organisation which dealt with the supply 
of oil is vaniga-nagaram. These merchants are referred to as Vanigar in a 
record of Rajendrachola from Tirunirmalai dated 1015 AD. It is an 


organization which 15 composed of oil merchants of Vaisya community 
from eighteen countries. 


A record belonging to Maravarman Virapandya from Thanjavur 
speaks of the contribution made by these merchants about the income from 
the sale of commodities in the north, east and west to the temple of 
Sengan Malisuram udaiya nayanar. The Vaniga nagaraitar of Kannanur 
koppam had the composition of merchants from Padinenbhumi during the 
period of Pandya king Jatavarman Sundarapandya | (1267 AD). The 
{randukarainattu vaniga nagarattar is a similar organization that 
represents the body from the land between two rivers. It functions in the 


172 ஆவணம்‌ 20, 2009 


name of Rajarajaperuniravi in the area wherefrom the Chola could claim 
over the Pandya named Solapuram. The merchants of this place endowed 
the oll mil! to the temple of Tiruppainntli udaiya - nayanar of Vadavali 
nadu in Rajaraja valanadu. Since the find spot of the records Tiruppamnilt 
and Solapuram wherefrom the merchants conducted their transactions lies 
between the rivers Kaveri and Kollidam, ம்‌ might have assumed the name 
Irandukarainattu vaniga nagaram. This reminds us of a synonymous 
expression Edetore nadu, a geographical division between two rivers, 
which is also noted for mercantile activities. This organization also 
claimed their status from Velangudi in Ramanathapuram District and 
Aragalur in South Arcot District but their exact composition is not known. 


Another mercantile organisation which had grown into prominence 
from the Pallava period is the weaving trade guild. The migration and 
settlement of weavers due to the patronage of Chola kings resulted in the 
growth of the textile production and the weaving centers- Kanchipuram in 
Chingleput District, which is an important weaving centre even to this day, 
was recognised as a leading centre during the Pallava period. From the 
Chola period onwards, efforts have been made to develop the organisation 
of weavers on account of the privileges that have been provided to the 
weaving community. The weavers in the different areas under the Cholas, 
the Pandyas and the Kongu rulers could develop their trade and trading 
centres. The textile organisations which saw the marketing of cloth and its 
trade gradually expanded their activities to Karnataka. The weavers and 
the weaving traders conjointly took efforts to promote the trade by the 
establishment of Saliya nagaram and Sattum parisatta nagaram. These 
two bodies had centres at Gangaikondasolapuram, Annur, Pattamadai, 
Chidambaram, Tirukkoyilur, and at Sengalipuram (Jayasimha 
kulakalapuram). King Maravarman Virapandya is stated to have 
established a special centre for the weaving and marketing of the cloth 
called Saliya nagaram in the name of Teriyavaraninra perumalpuram (Skt. 
Pratyakshadevatapura). This centre was probably named after the deity 
Vishnu in the temple of Nataraja at Chidambaram. 


The Saliyars have also established the weaving centres at 
Uttamasolapuram in Salem nadu and Varaguna pandyanagaram. 1 fact 
the former served as an important trade centre till the time of Vijayanagara 
king Krnshnadevaraya (1509 -29 AD). The weavers (saliyars) received the 
patronage of the Chettis of this place besides those settlements who 
recited Tirurppadiyam in the temple of Alagiyaperumal at Meltalai 
Kaveripumpattinam. 


Inscriptions from Scrmadevi, Srimushnam, Valikandapuram, 
Annur, Kunnattur, etc., refer to Kaikkola mudalis, Kaikkola senapatis and 


ஆவணம்‌ 20, 2009 173 


Kaikkolas who contributed not only for the weaving industry but also 
enjoyed some privileges including Udirappatti. 


Manigramam 


The Manigramam which had its beginning in the Pallava period 
assumed importance and became an organized merchant group. In 
Tittandadanapuram (10ல்‌), Manigramam was one of the groups which 
represented the big assembly. In the early and middle Chola periods, 1ம்‌ 15 
from Manigramam centres the merchants traded, improved their activities 
and interacted with other groups. The inland areas like Kodumbalur im 
Urattur kurram, Uraiyur in Uratyur kurram, Sundarapandyapuram (1.e. 
near modern Courtallam) in Kurumarai nadu, Valikandapuram in Van 
nadu, Adittapuram in Poygai nadu (i.e. Tillaisthanam) had established 
trade limks with other organizational centres. The Vanika grama of 
Pachch:! im Rajaraja valanadu of the late Chola period, Vanika grama of 
Kodumbalur of the middle Pandya period and the Manigramam of 
Kodumbalur of the early Chola period were one and the same merchant 
group. Since there was growth in external trade, these inland centres 
mamtained their status 1௩ trade activities. 


There 1s a reference to this organisation in a Tamil epigraph from 
Takuapa, Southern Thailand which has already been discussed at length by 
Prof. K.A. Nilakanta Sastrn. It states that the guilds Manigramattar and 
Senamugattar were given protection in the matter of transporting their 
products without any problem. The reference to Senapati in the Takuapa 
inscription of 9th century AD and the Senapati mentioned in the Barus 
record of 111 century AD, edited by Dr. Y. Subbarayalu show that this 
mercantile guild had its own defence forces and the army chief in order to 
protect the commodities as well as the business and privileges. In this way 
the expansion of the mercantile activities as far upto South-East Asia 
during the Chola period is interesting to note. This was possible on 
account of the mihtary exertions of the Cholas especially under Rajendra 1 
(ace. 1012 AD) and the main aim was to carry on an unhindered trade 
between the Tamil country and South-East Asia. 


In the records of Chadayavarman Srivallabha (c. 13th century AD), 
Chadayavarman Virapandya |! dated 1268 AD and Maravarman 
Kulasekhara | dated 1305 AD, the group Manigramam 5 quoted as 
Vanikkiramam. This name indicates a group or community (Kuluvin - 
peyar) by Nachchinarkkiniyar in his commentary on Tolkappiyam 
(Peyariyal Sutra 11). This term explains the origin of its inception as a 
group or sreni of merchants (vanigar). Such trade guilds are known to 
have made their beginning in small centres or villages as compact bodies 


ட ஆவணம்‌ 20, 2009 


and later spread to the town (nagaram) centres due to the activities of 
articles traded. The Manigramam or Vanikkiramam of Kodumbalur 15 
another organisation which worked with other groups like Chittirameli - 
periyanattar, Tisar -ayirattainnurruvar and the nagarattar while taking 
decision to fix the pattanappagudi on articles or merchandise. It 15 a major 
organisation like Valanjiyar and Ayyapolil groups which enrolled members 
from merchants of different religions and caste. 


This organisation was in the hands of Hindus in the west coast in 
the early 9” century. The Ramantali record dated Kali year 4029 (929 AD) 
states that the Manigramattar of llangopattanam was in-charge of the 
endowment made over to the temple of Narasinga vinnagar. As per some 
of the copper plate charters, along with merchants of Hindu religion, the 
Christian merchants also enjoyed some status and privileges similar to 
those that had been enjoyed by the organisation of Hindu origin or 
patronage. 


The Manigramam and the Anjuvannam organisation transacted 
together on many occasions and particularly while collecting the taxes due 
to a local chieftain (patip padavaram). lf we examine the association of 
these guilds with another big organisation viz. anjuvannam or padinen 
vishaiyattar, 1t may be inferred that a bigger organisation had control over 
smaller groups. The way in which a number of merchant groups lke 
ariyar, samanta pandasali, aisar, Pattariyar, toyavattirachchcettigal, 
Tennilangai, Valanjiyar, Kaikkolar, tusuvar, Vaniyar, nindakaratyar, 616. 
are quoted after anjuvannam manikkiramattar, leads us 1௦ conclude that 
the manikkiramattar was the chief body. 11 15 not purely a localized 
organisation whose activities and members were restricted to one type of 
merchants. These groups came to be called Kodumbalur Vanikkiramam 
because it was Kodumbalur which acted as the centre of organisation. 
Later it spread to various centres like Kovilpatti, Valikandapura, 
Tiruvellarai, Salem. Kuttalam (Courtallam) and to places in Kerala such as 
Talakkad, Jamatpalli near Kollam, Kottayam, Cochin, Ramantal: etc. 
Padimenvishaiyattar are different from manikkiramattar as evidenced from 
their wider usages in different context of the different periods. 


Valanjiyar 


The word valanja or balanja is the tadbhava form of the Sanskrit 
word vanija, vanijaka, vanijya meanining a merchant or a trader. The 
merchant caste balanja and the 52071 (Skt.sreshthi), the merchant 
community figure in a number of Telugu and Kannada records of the 
medieval period. We hear of the Balanja group m the epigraphs from 11* 
to 134 centuries A.D. from Andhra and interior Karnataka. The Ayyavole 


ஆவணம்‌ 20, 2009 175 


enumberu are stated in the Nellore copper plate charters dated 1303 and 
1322 A.D. as the protectors of the vira balanja dharma or vira halunja 
samaya dharma. 


The important merchant group called Valanjiyar or Valanjigar of 
South llangai (Southern Lanka) had its constituent members in Andhra, 
Tamilnadu and Karnataka. The prasastis of Vira Balaja-dharma are 
recorded in the inscriptions of Andhra and other areas. All the other 
groups follow the code and conduct of the central chamber of commerce 
in the Karnataka region. The Balligam record dated Saka 978(1056 AD) 
while eulogizing the Ainnurruvar svamigal of the famous Ayyahole 
emphasizes that they were the protectors of Vira Bananja dharma. In the 
Kurugodu epigraph dated Saka 1099 (1177 AD) the mummuridandas arc 
said to have been bananjigas, the brave of the brave, the protectors of the 
submissive, cruel to the wicked, good to the good, and conquerors of . 
powerful enemies. They have associated themselves with the merchant 
group who are described as Ainnurruvar, the chief (mukhyabhuta) of 
Aryyapura (the name of Ayyavole) and hailing from Ahichchhatra. 


The Tripurantakam inscription of Saka 1214 (1292 AD), refer to 
the balanja class of merchants. Its composite nature and activities are 
known through the records of the Cholas, Pandyas, etc. Two Nellore 


copper plate inscriptions of the 134-144 century speak of the dharma of 
Vira Balanjas. 


The prasasti of vira-balanja conforms to a pattern found 
throughout Andhra and Karnataka but with little variations. The five 
hundred svamis attained renowned fame for their bravery and became the 
chief lords of Ayyavole. Their virtues, good qualities and heroism are 
composed in a stereotyped eulogy in almost al! the records. They were 
bom in the family of Baladeva - Vasudeva - Khandali and Mulabhadra and 
the recipients of the boon of the goddess Bhagavati. Their banner was 
garuida - dhvaja. They are stated to have immigrated from Ahichchhatra 
(Ahischatravinirgata). The Ayyavali included in it the five hundred svamis, 
the prabhu mukhyas of the eighteen pattanas, sixty four katigaittavalam, 
thirty two velapuram, etc. They worshipped the deities Brahma, Vishnu, 
Mahesvara from the beginning of Krita yuga. R.S. Panchamukhi and P.B. 
Desa! are of the opinion that the vira bananjas originated and developed 
in the Jaina environment and followed the Jaina faith. While referring to 
the prasasti of the vira balanja, Panchamukhi observes that the gods 
Baladeva, Vasudeva, Khandali and Mulabhadra and the goddess Bhagavati 
are all the deitics of Jaina religions. But one should not forget that these 
deities are known in the Brahmanical religion also. It 1s rather difficult to 
say that the protectors of the vira balanja dharma had no leaning towards 


176 ஆவணம்‌ 20, 2009 


Jainism for, the protectors of this dharma were devout worshippers of 
Siva and Vishnu as well as the donors to the deities like Mulasthana 
Mallikarjuna, Gavaresvara, Pulastyesvara, etc, However, they secm to have 
embraced Jainism and even Buddhism. It may be inferred from an 
inscription of Chalukya Vikramaditya VI dated Saka 1017 (1095 AD) from 
Dambal in Dharwar district referring to the construction of Buddha and 
Jaina viharas by the balanja class of merchants. The merchant guilds like 
Ayyavaley = aynurbar = svamigalu and Mummuridamdagalu were the 
worshippers of the Jaina deities. The Mamdapur record of king Kanhara 
not only gives the eulogy of the Vira Banamju samaya dharma but also 
speaks of these merchants as Jinendra puja nirantarum, Padmavaltidevi 
labdha varaprasadarum, etc., confirming thereby their leaning towards 
Jainism. 


The five hundred svamis had their head quarters at Ayyavole, 
which 1s identified with the modern Aihole in Hungund Taluk of the 
Bijapur district. They seem to have controlled the merchant organizations 
located in other centres. As a mark of affiliation to the central 
organization, the composition of the prasastis of Vira Balanja dharma 
recorded in Andhra and other adjacent areas are m Kannada and Telugu 
languages and written in Telugu characters. All the subsidiary bodies too 
followed the code and conduct of the central chamber of commerce 
located in the Karnataka region. They had their second headquarters at 
places like Nelluripattana and Kurugodu which are termed Abhinava 
Dvaravati in the inscriptions from Kurugodu and Nellore. The former is 
also referred to as Chikkayyavole. 


The Nellore copper plates describe them as samaya dharma prali 
palakaru and thus they have been maintaming the samaya dharma by 
imposing punishments to those who violated the procedures. 


Erivirapattinam, a mercantile town 


During the II” and 124 centuries a number of trade centres came 
to be recognized as Erivirapattinams. The militant group among the 
merchants settled down in those centres and started their trade 
transactions. The title Eriviratanam are Erivirathalam was conferred to a 
town where the mercantile settlement apart from the composition of the 
Ainnurruvar is attested to by the records from Viharehanna and vahal 
kada in Sri Lanka. The status of erivirapattinam conferred on some towns 
in Tamil nadu, Andhra and Sri Lanka indicates the interest taken by the 
virar including padinenbhumi virar and the setting up of an organized 
trade that was undertaken by the machinery groups or guilds. A number of 
Erivirapattinam centres are referred to inscriptions in Samuttirapatt! n 


ஆவணம்‌ 20, 2009 177 


Madurai distict, Vembati in Coimbatore district, Singalandapuram in 
Trichy district all in Tamilnadu, and Basini konda in Chittoor district of 
Andhra pradesh. The purport of the Viharehanna and Vahalkada 
inscriptions establishes the dharma that the matter of conferment of 
honour on the warriors and the privileges on the towns the steps taken by 
the verar have been taken into account. The valorous act of the constituent 
bodies of the Aimnurruvar like nattu chetti, disai chetti, panisey makkal, 
of the eighteen countres tavala cheltti, katatripante chettyputiran, kavarai 
betel leaf merchant, kamunda swamy otlan (messenger of courier service), 
ulpasumbaikkaran, (merchants with sacks), angakaran pavadai viran 
(soldiers who provide cloth) those conversant in Sanskrit and Tamil, chiru 
tolil varium, avanakkaran, korrakkudai, panai munutruvan, kongaval, 
elunurum etc. in vahal kadu epigraph there 1s difference In giving some of 
the names groups and mentions Alagiya manavalan alias 
mundrutalamara: kalankadakanda natuchetty ambalakuttan, kalankada 
kanda Ainnurruvandan, சர்ச்ச salai etc. The name kalankada kanda 
reminds of the place name near Sengottal in tirunelveli district, occurring 
in a vatteluthu record of 94 cent. There was a peruvali near to this place 
which enabled the merchants to trade with Kerala. The valangai of 
Singalatha were honoured by the padinen vishaya kodiyar and this place 
came to be designated as Eriviratham. There is another trade centre that 
appeared in the scene during 11” cent. in the mercantile town known as 
Eriviratham. Like valanjiyar, the militant compound group that settled and 
traded from Erivirapattinam centres during the Chola and Pandya periods 


particularly from the 114 and 13* centuries pointed that was undertaken by 
the militant group or guilds. 


Other Erivirapatinam centres that are referred in the 
inscriptions are Thirumalugandankottai in Ramanathapuram dist., Uttatur 
in Trichy dist. Tiruvaliswaram in Tirunelveli dist & Kattur in Chengelpet 
dist., According to Viharahenna and Samuttirappatti inscriptions the 
Ainnurruvar merchant guild was assisted by virar (warriors). One can find 
the close relationship and existed between them. In the Samuttirapatti the 
Ainnurruvar group was associated with other groups like nattu chettis, 
disai chettis and padinenbhumi panisey makkal while in the Viharhenna 
record padinen bhumi virar rendered a great service. From the 
Samuttirapatti record it is known that the merchants of Ainnurrvar 
confirmed the name of erivirapattinam on the town where the warriors 
were honoured in appreciation of the brave deed they had done. The 
members of paniya nadu, the nattu chetties and the panisey makka! 
decided to confirm the honour of the town as erivirapattinam in honour of 
a warrior who fought against the enemies of Valanjiyars. In the case of 
Viharahenna record the honour conferred was not for the bravery fight but 


ரசிக ஆவணம்‌ 20, 2009 


the virgr who was imprisoned is said to have fought with the enemy for 
the sake of Ainnurruvar and this necessitated for his release by his 
Perumakkal and for the conferment of the title Erivirattanam. The 
padinenbhumi and his group were honoured (chirappu) by the perumakal 
of Masenagamam alias Danmasagara pattinam, Nanidesiyandan was 
rescued from the clutches of Venadudaiyar by paying a token money 
(atankasu) for the local authority. After the heroic deed of the virar the 
town was conferred with the title Erivirattanam. The heroes referred to in 
the Samuttirappatt: record as panisey makkal and the virar of the 
Viharahenna inscription belong to the major merchantile group called 
padinenbhumi. It may be inferred from the above two records that the 
panisey makkal or the virar had the moral responsibility to join the 
Ainnurruvar or the Valanjiyar body as mercenary personal. Also the 
soldiers of similar rank figure as Virakodiyar in the inscription from 
Nattam in Madurai district belonging to 13™ century. The Velaikkarar 
army have also joined with them in their efforts. The town from where, the 
warriors shared their heroic deeds to protect the guild was conferred with 
the title Eripadai nallur. 


There is another trade centre that appeared in the scene during the 
eleventh century in the mercantile town known as Erivirappattana. Like 
Valanjiyar, the militant component of the group that settled and traded 
from erivirappattana centres during the Chola and Pandya periods, 
particularly from the 1th to 13th century, points to an organized trade 
that was undertaken by these militant groups or guilds. Other important 
Erivirappattana centres are mentioned in the inscriptions of Vembatti in 
Coimbatore District, Kattur in Chingleput District, Tirumalugandankottai 
in Rarhnad District, Uttattur in Trichy District and Tiurvalisvaram in 
Tirunelveli District. 


The earliest occurrence to Erivirappattana is from the inscriptions 
of Chola Rajadhiraja | from Basinikonda in Chittoor District near 
Kempanapura in Mysore District, Kamataka. The former record states that 
the thousand five hundred merchants of the four quarters (nangu - 01580 - 
ayirattainnurruvar) including radu, nagara and nanadesi met at Siravalli 
in Muga: nadu in Purani Marayapadi in Jayangondasola mandalam and 
resolved to convert the village Siravalli into a Nanadestya Dasamad! 
Erivirappattana and to grant certain privileges to the residents of that 
village. Two more mercantile towns figure in the inscriptions of eleventh 
century from Uruguppe near Kempanapura and Aiyapoltl kattur in 
Chingleput District. They had been established in order to create protected 
warehouses for merchant groups on major trade routes. The militant 
character of the guild and the trade centres like erivirappattanas as well as 


ஆவணம்‌ 20, 2009 179 


the movement of the caravans with arms can be better understood from the 
description given in the prasasti portion of Kattur inscription. 


The above inscription refers to the conversion of a brahmadeya 
village Velur alias Rajadhiraja chaturvedimangalam into an 
erivirappatianam. The meykirtti of Chittirameli guild mentions eighteen 
erivirappattanas among the centres of trade activity. 


During the period of Maravarman Sundarapandya, the Rajaraja 
erivirappattanam was included in Mulli nadu and the place was known as 
Virakavalan kottai. The fort together with a mercantile town must have 
been established here in order to provide the mercenary troops with ware 
houses. When the caravans moved with armed forces, these centres had 
been placed under their use. Thus the centres of erivirapattanam, served 
the army personnel, on trade routes. The sale transaction executed from 
Virakavalan kottai in Rajaraja erivirappattana, clearly shows that 
erivirappattana centres were under the control of trading guilds. They are 
normally located on major trade routes. 


Rajaraja erivirappattana must have been a place of urban 
settlement during the above period and during the period of Jatavarman 
Kulasekhara Pandya. 


The trade centres which have been converted as erivirappattanas 
were associated with the mercenary troops called Eriviras. This reminds us 
of the term munaiviras, which expression can be interpreted as the army 
people serving in the war front. All these mercenary troops are provided 
with arms as protective measure and for their own defence. 


The reference of erivirappattana in connection with its bestowal 
on Valanjiyas of Vikkiramapallavapuram 1s of particular significance. 
The group called Nirperunniraviyom is said to have conferred the status of 
erivirapattanam on the aforesaid village, which was a hamlet of 
Saiyamurinadalvar nadu in the fourth year of Rajendrachola who is 
identical with Kulottunga 1. The members like nanadesi kavaral 1 ttankar, 
Ainnurruvar uyyakkondan and several others are known to have killed 
several persons (details specified). It is these persons who have taken a 
Joint decision. They seem to have been the warring personages as is clear 


from their activities; and they have been extended 1௦ the sphere of militant 
guilds located in the differeni centres of trade. 


During the reign of Maravarman Sundara Pandya, another place 
called itaivali was declared as erivirappattanam, and the land was made 
over to the god Vidivitanka isvaram udaiyar by the Siva brahmanas and 
the devakanmis of the temple Munaivali isvaram uda1yar. 


ரம்‌ ஆவணம்‌ 20, 2009 


It is also observed through a thirteenth century mscription from 
Siddaiyankottai in Madurai District that Arrur (probably called Attur) 
served as a mercantile centre in the name of eriviratalam. This place 
received its due importance as a centre of trade on account of the fact that 
mercantile groups like aiyampolil ayirattu ainnurruvar functioned from 
here. It was also called Viratalapuram named after the viratalam (army 
base). 


The term erivirapattanam was also attached to the place Urrattur 
alias Tayilunallpuram, identical with the modern place name Uttattur 
in Tiruchchirappali District. This occurs in connection with the existence 
of /dangai class in erivirapattanam centre. 


Nanadesis 


The mercantile corporations like nanadesi kavarai vitankar, 
Ainnurruvar, ayirattuainnurruvar and aiyampolil were active in several 
parts of Tamil nadu including Dindugul, Coimbatore, Erode, etc. frorn 
Ith to 13th centuries A.D. They were also protecting the samaya dharma 
in addition to their militant character, 


The svadesi and pradesi merchants formed the ubhaya nanadesi 
and the members of this guild called themselves as ubhaya nunadesi 
pekkamdru. There sphere of activities and the modus operand! recorded in 
several inscriptions particularly of the Kakatiya kings Ganapatideva, 
Prataparudra, the Chagi chief Dorayaraju and others indicate their 
autonomy and unlimited authority. They excrcised their power in the 
matters of justice. The taxes were collected and utilized by the members of 
the guild. The revenucs were granted for the maintenance of the templcs. 


In an inscription from Chintapalle mn Guntur district dated Saka 
1162 (1240 A.D) is mentioned the assignment of magama to the temple of 
Mallikarjuna of Gudimetta by the ubhaya nanadesi and the chalumula 
samasta gavuras of Gudimetta sthala and pannidaru setlu of Nellore 
sthala. Of the three copper plates , one dated Saka 1225 (1303 A.D.) 
records the grant of privileges to trade certain articles without paying duty, 
to a certain Puliyama setti, for having killed Karapakala Kati nayani. 8 
traitor to the samayas, by the merchants of eighteen samaj'as of all 
countries residing mn Nandyala sthala. The above grant was made as 
manya. The record belonging to the ராஜு of Kakatiya king Prataparudra 
dated Saka 1244 (1322 A.D.) registers the grant of privileges by 
chalumula padunenimidi samayala ubhaya nanadesi akhila nalugu desala 
samasta pekkamdru to a certain Attena, son of Loki setti for having killcd 
Annamaraju and Singaraju, the sunka karanas (toll accountants) of 
Cherunuru in Pedakanti desa. The third charter m characters of 1444 


ஆவணம்‌ 20, 2009 181 


century states that the 500 svamis of Ayyavala granted as sarvamanya the 
exemption of the tolls, sunka, and magame, biraena on 50 packages on 
bullocks, buffaloes and asses to a certain Mall setti, for having 
constructed the temple of Ganapesvara at Nelluri pattina also called 
Chikka Ayyavole. It may be inferred from the first two grants that the 
body had the right to punish the recalcitrant members of the samaya. This 
is a striking instance of the ostracism of the offending member of the 
guild. Mention may be made of the guilds from Alampur, Warrangal, 
Ganapesvaram, Chintapalle, Tangeda, Animala, Yanamandala, and 
Tripurantakam in the west and the records from Appapuram, Boggaram, 
Nellore, etc., from coastal Andhra region. Nangegadda near Tangeda 15 an 
important port where the guild ubhaya nanadesi actively conducted their 
trade. Tangeda in Guntur district and Trpurantakam in Kurnool district 
were the main gateways where the dues were collected on the commodities 
purchased or sold. The merchant organizations like Nanadesi Pekkamdru, 
Nanadesi nagara sangha, 610., were in charge of the collection of sumka 
on products. Nanadesi guild had desi merchants who worked in 
collaboration with Ayyavole guild. Desi uyyakyonda is the same as the 
nanadesi. The nanadesi organization in Andhrapradesh is referred to by 
several terms like Ubhaya nanadesi pekkamdru, ubhaya nanadesi, 
nanadesi pekkamdru etc. In the record from Belagaum in Karnataka it is 
stated that the nanadesi guild took the initiative in carrying out the repairs 
in the temple of Gavaresvara. The nanadesi also coopted with the 
mummuridandas and seitiguttas in contributing the revenue to the temple 
of Somesvara. Also the ubhaya nanadesis, the five hundred svamis of 
Ayyavole, biravanigar, mummuridandas, gavares, gatrigas, etc., 
assembled and made grants to the Habbisvara temple. The nanadesi 
merchants of Lala and Maleyala met at Hirisingi as Mahanadu according 
to the Sirasingi record of Hoysala Somesvara (1186 AD). In a record from 
Pagan 1ம்‌ 1s possible to observe the Vaishnava affiliation that the donors 
from Mayodayar pattinam (i.e. Mahodayapuram) in Malaimandalam 
(namely Kerala) had with the temple of aanadesi vinnagar. The active role 
of the merchant guild nanadesi in this place is due to their vigorous 
activities. 


Anjuvannam 


Anjuvannam is another bigger organisation which is enumerated 
along with other groups such as Manigramam, Padinenvishayam, etc. In 
taking decisions to collect taxes on articles of trade. These mdependent 
bodies have ther own locus standi and status as recorded by a number of 
epigraphs. This particular organisation can be interpreted in terms of 115 
set up, community, profession, area, religion, etc. The Anjuvannam group 


க ஆவணம்‌ 20, 2009 


has been interpreted by several scholars as an organtsation of foreign 
merchants, who were Jews, Christians, Muslims and several others as 
mentioned in the records from Kollam, Kottayam, etc. in Kerala. Venkayya 
has considered this group to be a semi independent body, on which certain 
privileges have been conferred during the period of Bhaskaravarman. 


Similar to the record from Tittandatanapura, thc Kottayam plates 
of the above king mention the existence of Anjuvannam along with 
Manikkiramam, as having been given the right of collecting taxes. 11 1s 
generally explained as referring to a word called Anjuman, as associaton 
of foreigners. In al! likelihood, Titandatanapuram 1s a coastal town, where 
the foreign merchants formed themselves into a guild. We know from the 
literary and foreign sources that a few Arab colonies had been established 
in some of the port towns or ports of the east coast like Kayalpattanam, 
Tondi, Korkai, etc., as well as the Malabar coast. 


S.Krishnaswamy Aiyangar in his work on South India and her 
Muhammadan Invaders, mentions a chief called Maliku Islam, Jamail-ud- 
din, the ruler of Kis. Tondi was an important seaport, ncar 
Tittandatanapuram, where a Muhammadan colony scems to have been 
formed. The close relationship of Anjuvannam with Manikkiramam and 
Arunurruvar is clear from the Kottayam plates of Sthanu-Ravi. The 
merchants of Anjuvannam who come from Matottam alias Ramakulavali 
paitanamu claims to have raised a perumpall, known as 
Anyuttuvaperumpalli (i.e. Ainurruvarpcrumpalli) at Visakhapattanam alias 
Kulottungacholapattanamu in the reign period of Eastern Ganga ruler 
Anantavarman dated in Saka 1012 (1090 AD). The palli to which the 
privileges were given by the king need not necessarily be a muslim centre 
or templc. The imprecatory passages referring to the killing of brahmanas 
and cows clearly indicate that the grant made may not be ntendet for a 
mosque but for a Hindu or Buddhist palli or temple. Anjuvannam seems to 
mean the panchamavarna also. !f so, it may be taken to mean the Muslhms 
and it is quite possible that a colony of Muslims might have existed in the 
seaside town of Tittandatanapuram and Tondi, a port town, located within 
a few kilometers distance. 


The body Anjuvannam is an Arab merchant organization which 15 
known to have traded in the east in several port towns like 
Tittandadanapuram (i.e. Tondi in Ramanathapuram District), 
Krishnapattanam near Nellore. In the Krishnapattanam record of the 
Telugu Chola chief Tirukkalattideva dated Saka 1201 (1279 AD) the 
anjuvanna vanigar of Malai mandalam, the nadu, the nagaram, nanadesi 
padinenbhumi samasta paradesi met at the tirukkavanam (front mandapa) 
in a Siva temple at Kollitturai 81186 Gandagopalapattanam. During the 


ஆவணம்‌ 20, 2009 183 


reign of Eastern Ganga king, Anantavarmadeva, it is stated in a record of 
Saka 1013 (1091 AD) that a senapati and a merchant of the eighteen 
towns (padinenbhumi nagara) granted the tax amount to a perumballi at 
Visakhapattanam alias Kulottungacholapattanam. He is an Arab merchant 
(asava) hailing from Ramakulavallipattanam. The anjuvannam body was 
patronized by the Ayyavole guild. The place Pasapal where the 
anjuvarnam merchants traded figures in a record of this place dated Saka 
1121 (1199 AD) 


Padinenvishayam 


The padinenvishayam guild, an associate of Ainnurruvar group 
took active interest பா trading activities during the 10" and 11™ centuries. 
This is another guild which was not only popular but also assisted the 
major organization 1116 Ainnurruvar, Manigramam, Nagaram, etc. 
Padinenvishayam meaning the 18 countries, which was also called 
padinenbhumi, included various places in Tamil country besides Kadaram, 
Java (Chavakam), பேரவா (China), etc. The guild at one time extended its 
activities to Sm lanka, Kambujadesa, as evidenced from the available 
records of that place. The active role of this guild in South India 15 
attested to by the Leyden grant of Kulottunga 1 dated in his 20™ regnal 
year (1090 AD) (padinenvishayattukkum akksaligal nayakar), while 
conducting the festivities at Rajendra Chola Perumpalli. They uphold the 
samaya dharma.and took decisions along with Kavarai, Katrivan, 
Gamundasvami, Ulpasumbaikaran, Angakkaran, Avanakkaran etc. in 
certain matters related to trade. It is from the Nattam record that we come 
to know that the padinenbhumi virakodi and the nanadesi met at 
Ainnurruvan Kavanam in the town called Eripadainallur, in order to 
protect the warriors during the period of Kulottunga 111 (1207 AD), the 
guild of oil merchants (Vaniya nagarattar) of the 18 countries agreed to 
carry out an endowment to the deity Tiruvaliswaram udaiya nayanar. The 
௦11 merchants group from different places like Viracholanallur were 
affiliated to padinenbhumi guild.The Avur record refers to the activities 
undertaken by the padinenbhumi jointly with Ayirattu tigal vanigar m 
consecrating the deity Astradevar in the temple of Tiruvagattisuram udaiya 


nayanar during the reign of the Kadava chief Kopperunjingadeva in 1272 
AD. 


The padinenvishayam guild took mitiative relating to the allotment 
of Pattanapagudi in several centres. In the Piranmalai record of 134 
century AD it is mentioned that this guild issued orders to carry out the 
samaya dharma — karya after consultations with several groups mcluding 
the Ainnurruvar of the thousand directions, Kodumbalur, Matattandar, 
Trilla vendar, Danmapanipalar and others m assigning the fees to meet the 


184 ஆவணம்‌ 20, 2009 


requirements 18 the temple. The களா of the 18 distncts composed of 
several types of people stattoncd in the four quarters, conducted the 
transactions of the assembly (samaya dharmu). In the tirukkayvanam of the 
temple of Margavagal tirtha mudaliya nayanar udaiyar Alagiya, 
Tiruchchirrambalam udaiya nayanar at Tirukkodunkunram, the members of 
thc five hundred group including the Ettai Valttai and /da: Vattai, the five 
hundred of the Frusattu and /{rangu sattu, the five hundred of the 
Arraivattai, and Aruveltai, the nagarattar of various centres met and taken 
steps to follow சற ம dharma. The padinenvishayam and the nalu 
nagaram in the Sinnamanur record and the mattu chettis, the tala chettis, 
the nagarattar, 1 Kovilpatts record, the five hundred in the Sarkar 
Periyapalaiyam record the nagaram, danmatavalar, the vaisya vaniyar, the 
saliyar and others 1 the Danayakan kotal mscription decided to levy the 
pattana pagudi. It 15 inierestmg to find the decision given by 64 members 
of the guild, after the meeting of the five hundred, to grant incomc from 
the pattana pagudi to a Siva temple in the case of Sarkar Periyapalaiyam. 
The representatives who met belong to the Chola and the Pandya country. 
In the case of Karnataka the Ainnurruva svamigal, several merchant 
classes, the Bhallunkidanda hastar, thc Mummuridandas, etc, met and 
fixed the imposts to be levied and diverted the money to the deitics at 
several places. The padinenvishayam guild also took deciston to levy the 
imposts on different commodities the details of which arc given in thc 
Tamil epigraphs. In contrast to this, from the records of Kolhapur, Miraj, 
Belegaum, Dharwad, etc, it 1s observed that only a few varieties have been 
marketed and sold. The major group decided to grant the income from thc 
taxes levied on marketable products for various purposes. Several 
members of this guild like gatris, gavares, 011 merchants, the 501175, the 
settiguttar, and others were involved in trade transactions during the 13th 
century AD. 


Conclusion 


From the foregoing discussion, you may conclude that the major 
merchantile organization namely the Ainnurruvar was assisted by 
Padinenvishayam or Padinenbhumi. Similarly the nanadesi pekkumdru in 
Andhra was another merchant organization which was supported by other 
groups formed in particular arcas. The eulogy that started in thc 10th 
century gradually became lengthy on account of involvement of various 
associated groups with the major organizations like Ainmurruvar, 
Manigramam, nanadesi pekamdru and others. During the 114 and 127 
centuries South India witnessed an upheaval! economic growth 1௩ many 
areas except Kerala. The mos cment of the merchant gurlds particularly the 
caravans resulted in the conlilict between one group and the othcr. This 


ஆவணம்‌ 20, 2009 1%5 


necessitated the involvement of mercenary groups with the mercantile 
groups 50 as to carry on a smooth trade. The warriors who are involved in 
the brave activities to protect the goods and the personnel have been 
honoured and such places have been designated as erivirapattinam. The 
rulers extended patronage to the merchants and ரா0 them realize the 
necessity of establishing a network for the mercantile activities. Several 
rcasons may be attributed for the creation of the 1028 of an over arching 
organization of the merchants. This study is not cxhuustive due to the fact 
that still a number of inscriptions that have been noticed are yet to be 
published. New discovertes of inscriptions no doubt enable us to change in 
finalizing the conclusions. 


1 am extremely thankful to the organizers of Tamizhaga Tolliyal 
Kazhagam, and the office bearers for the opportunity given to me to share 
my thoughts with the eminent scholars assembled here. 


ட ஆவணம்‌ 20, 2009 


60. Sepulchral (Pallippadai) 
Temples of South India* 





P.Venkatesan, Mysore 


Respected President of this session, distmguished delegates of this 
conference and my dear friends, 


Puranic storics, mythology, polpuar legends and beliefs assert that 
temples in South India came up in one or the other of the several reasons 
and ways. We know that in some places shrines were erected at the spot, 
where trees have been regarded as the abode of some deity. The 
Ekamaranatha temple at Kanjipuram, where the mango tree (Eka-Am- 
mara=single mango tree) has been regarded as the abode of the God, the 
Jambunatha temple at Jambukesvaram in the sland of Srwangam, where 
the Jambu (Naval in Tamil) tree has been regarded as such and the temple 
at Tillaisthanam (Tillai forest) are some of the popular examples of this 
type. In some cases shrines arose on the spots, where puranic stories and 
incidents were localised by popular beliefs. Shrines of this type, after 
being celeberated in the hymns of saints, gained much importance and 
later on received the patronage of the rulers. The great, stupendous and 
celeberated Brihadisvara temple at Thanjavur and the equally important 
temple at Gangaikondacholapuram arose at the bidding of two great 
monarchs of the Chola line. 


The world famous Virupaksha and Mallikarjuna temples, temples 
at Pattadakkal and the Kailasa temple at Ellora sprang up as prototypes of 
the magnificient Kailasanatha temple at Kanjipuram, as 11 evoked great 
admiration of even the invaders. We also have temples built over human 
burials, known variously in different parts of South India. In the Tamil 
speaking area, this class of temples were known as Pallippadai. In the 
Kannada region it was known as paroksha vinayam. 11 was designated as 
Sivavatanam prefixed with the name of the deceased person, whose 
corporal relics were interred in the sanctum of such temples, in the Telugu 
speaking region. In view of its curious nature, which 1s of absorbing 
interest to South Indian historians, it is proposed to take up this type of 
temples viz., Pallippadai, Parokshavinayam and Sivayaianam of dead 
personages for our study here. This class of temples, though few in 
number, might have been a great force In the religious, cultural and art 
history of the region and it would be my endeavour to define the terms and 
க்‌ 
* கோவிலூர்‌ ஆதினம்‌ தோற்றுவித்த அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு. 

அரியலூரில்‌ ஆவணம்‌ இதம்‌ 19 வெளியிட்டு விழாவில்‌ நிகழ்த்தப்பட்‌.ட து. 


ஆவணம்‌ 20, 2009 187 


highlight the origin of the cult, the persons for whom such temples were 
erected, sources for the study, canonical prescriptions, chronological 
treatment of individual temples, highlighting their art and architecture etc. 
Fach one of the topics dealt with in this lecture will admit of elaborate 
ircatment, based on a detailed study of this most Important class of 
remples in South India and 1 hope that this lecture will serve as a frame 
work for such studies. 


Definition 


The term pallipadai has two components viz., palli and padai, 1.6., 
pallippadai. In the Tamil Lexicon Pingala-Nigandu, the term palli is 
explained as the abode of saints, used for their retirement or sleep. In our 
context, the term palli explains the final sleep of a person i.e., death. The 
second component padai is padaittal meaning creation or construction. 
Here in our context it explains the construction or erection of a structure 
as a sepulchre or a tomb or tumulus in the form of a temple at the last 
resting place of a person. Thus the term pallippadai is defined as a tomb 
temple or a samadhi temple in the vernacular and common parlance. 


The term paroksha vinayam of the Kannada region may be defined 
as parokshan (dead) and vinayam (respectful creation) i.e., synonym of 
Tamil Pallippadai. The term paroksham is the antonym of the word 
pratyaksham, i.e., living or being present. Thus "pratyakshamera 
pramanam, natu paroksham". Hence the vinayam (respectful creation) of 
paroksham 1.e., paroksha vinayam for those attained paralokam. 


In the Telugu speaking region, this type of temple was known as 
Sivayatanam in the name of the deceased persons. Ayatanam is a temple, 
Siva of God Isvara. The name of the person for whom the temple was 
crected was given as a prefix to this type of temples. Thus it is seen that 


the sepulchral temples were called by different names in different regions 
of South India. 


Why South India? 


South India has been selected as the area of our study because, 
Saivism and the cult of ancestral worship and also the concept of 
sepulchral temples of Tamil speaking area appear to have had a live 
contact with the Saivism in the rest of South India. Besides there was a 
live contact between Saiva institutions such as the mathas in different 
parts of South India. Though this cult was popular in the Tamil speaking 


area, yet the South Indtan scenario presents a good scope for the study of 
these temples and cults, religion etc. 


188 ஆவணம்‌ 20, 2009 


For whom and by whom sepulchral temples were erected? 


It appears that there were many sepulchral or tomb shrines in 
South India during the Chola and pre-Chola periods. These temples were 
built at the burial sites of royal personages, war heroes and saints. But 
only a few of them are known today thanks to the discovery of epigraphs, 
available in these temples themselves, disclosing the fact that they are 
indeed sepulchres and tombs. Statements in the inscriptions and the 
* epithets given to the persons for whom tomb shrines are available, such as 
Tondaimanperarrur tunjina devar (Aditya Chola 1), Arrur tunjina devar 
(Arinjaya Chola), Ponmaligai tunjimadevar (Sundara Chola), Anaimel 
tunjinadevar (Rajaditya and Rajadhiraja 1) and the availability of 
pallippadai temples for some of them makes us to believe that pallippadai 
temples were raised for those kings and generals who had encountered 
untimely death in wars. Though we have no definite information about the 
wars in which Aditya, Sundara Chola and Arinjaya had lost their lives, we 
have inscriptional evidence to show that Rajaditya was called Anaimel 
tunjinadevar on account of his death on the back of an elephant at the 
hands of his Ganga advorsary Butuga in the battle of Takkolam. In the 
light of these known references, it appears that even the Chalukya 
Vikramaditya II and the Ganga-Pallava King Pritivi Gangarailyar and other 
kings for whom sepulchral temples are available must have encountered 
their death in some wars and therefore, tomb temples were erected for 
them. Existence of Pallippadar temples dedicated in the names of some 
queens goes to prove that they might have committed self immolation 
(sati), which act raised them to the level of a goddess and they were 
worshipped. 


The statements such as Devariya maganu found in the B.N.Jalihala 
inscription of Chalukya Vikramaditya 11, tat pulra Rajadityan found 1ஈ the 
Ganga-Pallava inscription at Cholapuram, both in the context of erection 
of the temples as tomb shrines for their fathers and the inscription of 
Parantaka recording the construction of Pallippadai temple to his father 
Adiyta 1, proves that Pallippadai temples were built by the pious and 
noble sons of the deceased kings. In the case of Arinjaya, however, 11 was 
given to his grandson Rajarajal to build a pallippadai at Melpadi. In the 
case of the three Chola general of Rajendra Chola 1, who died in the war 
at Kalidindi in Andhra Pradcsh, it was the grateful Vengi ruler Rajaraja, 
who had built 3 shrines in the names of the generals who fell in defending 
the Veingi ruler. 


Sources 


11 appears that there were many funerary shrines in South India, 
but only a few of them are known to us today. thanks to the discovery of 


ஆணம்‌ 20, 2009 189 


epigraphs in them. Tamil literature, in particular the ulas and paranis etc, 
are useful for our study. 


The cult of ancestor-worship and origin of sepulchral temples 


The cult of ancestor-worship by effigy is to be traced io the 
consecration of sanctified small stones known as ‘Sida-sthapanam in 
Sanskrit and Kal-eduppu in Tamil. In the next stage this cult appears to 
have expanded itself into paying of homage to Hero-stones and Sati- 
stones. In the next stage it was erection of tomb-shrines. It was in this 
stage that we find spelndid and stately temples resembling jewel, caskets 
dedicated to the Chalukya Vikramaditya and hs queens, the Chola Aditya 
!, Arinjaya, queen Panchavan mahadevi and others were built over the 
burial site of these royal personages. 


Agama Vidhi or Canonical Prescriptions 


The practice of constructing temples over the remains of a 
deceased person is not uncommon, though it is not warranted by the 
Agamas. In fact that Agamas forbid as inauspicious any construction in 
the land containing bones and ashes. Though there appears to be no 
specific Agama dealing with the erection of temples of sepulchral nature, 
the Rauravagama deals with Kshetra-lmga-pratishtha to relieve one from 
the cycle of births and deaths, specially for war heroes and kings. This 
practice was known as samadhi-linga-sthapana and it is this practice 
which developed into great proportions in the form of sepulchral shrines. 


Some Important sepulchral temples 
1) Sepulchral temples of Vikramaditya II and his queens 


The Chalukyas of Vatapi were a powerful line of kings and they 
considered the Pallavas as their natural enemies. In this dynasty, king 
Vikramaditya 11 ruled from A.D. 733-744, He was the son of Vijayaditya. 
it 1s know from his Kanjipuram inscription that he gained a spectacular 
victory in A.D. 740 over the Tundaka vishaya (Tondaimandala) which was 
ruled by the Pallava king Nandi Varman Pallavamalla at that time. 


it appears that this Chalukyan king met his death at a place called 
B.N.Jallihala near Pattadakkal. Here his death has been commemorated by 


the erection of a sepulchral temple for him. An inscription found engraved 
in the temple reads: 


i. Svasti [11*] Sri Vikramaditya Satyas raya 
ல்‌ Devariya maganu Benamma Karanidada 


oh Paradana Kesida [1*] dharmmavakke. 


ஹ்‌ ஆவணம்‌ 20, 2009 


Translation - Be it well. The illustrious Vikramaditya - Satyasraya 
dcvar1ya's son Benamma made this heaven ward vehicle of the casket may 
it he mentorious deed. From this inscription we may understand that on 
thc dcuth of the King Vikramaditya, his cremated mortal remains were 
placed in a casket (karainda) and buried at the spot over which the shrine 
in question was constructed by Benamma. On either side of this temple, 
there are two temples the details for whom these were erected are not 
known, 11 is possible that these were the tombs of the King's two qucens 
Lokamadevi and Trilokyamadevi, who might have committed sati on the 
death of their husband king. There are another 8 small shrmes erected here 
and there very close to these three temples, all of them present the view of 
a mass graveyard. The three shrines dedicated to the king and his two 
qucens contain a garbhagriha and an ardhamandapa in their front. The 
temple of Vikramaditya stands on an adhistana and has no sikhara over 
the central shrine. All the threc shrines face the north. The sanctum has a 
Linga. Just behind the main shrine there is a natural boulder in which a 
hero-stone is found sculpted in three panels. It is possible that the hero- 
stone represents the death of the king and others at this spot. 


2) Prithivi Gangaraiya’s Sepulchral Temple at Soiapuram, near 
Vellore 


The Sanskrit and Tamil inscription dated in the 8th year of the 
Pallava king Vijaya Kampa (Kampa Varman' son of Vijaya Nand! Vikrama 
Varman) in its Sanskrit portion gives the geneological account of the 
Ganga-Pallava line of Kings and states in the Tamil portion that in the &th 
regnal year of King Vijaya Kampa, after Prithivi Gangaraiyar had died, his 
son, the great Rajaditya, caused to be built a temple of Isvara (Siva) and 
also another house for the deccased as Atiytagaram (a tomb) at the spot 
where his father had been buried. The inscription reads Line-3-" Ko 
Visaiya Kamparkku Yand ettavadu Pirittivi Gangaraiyar Atiytar ayina 
pirppadu tat putra Rajaditya mahadevan paranirupat) magudankattida Sa-" 
Line-4-"nan tam appanaraip = pallipp-adutta vidattu Isvar alayamum 
Atiytagaramum eduppittu Kandu sevittan." 


An exploration conducted in the village, nearer to the 
Nandikampesva temple, has yielded the discovery of a Siva linga standing 
in situ in a field. Closer to this linga traces of an ancient brick structure 15 
found. It is stated that once there was a huge temple, in ruins, existed at 
this site and the debris have been cleared for bringing the land under 
cultivation. It is possible that the temple referred to in the ‘inscription, 
which was also discovered from this site, was the pallippadai Isvarayalam 
erected by Rajaditya for his father Pimthivi Gangaraiyar. As there is 
nothmg, except the lone Sivalhnga standing at the site, the details of the 
temple arc lost. However, the scription is a sheet-anchor in the history of 


ஆவணம்‌ 20, 2009 191 


South India as 1 clearly defines as to what exactly is a pallippadat m us 
much as it states that it was temple built at the Pallippaduttavidam பாம! 
spot) of the deceased (atiytar). 


3. Aditya Chola's Pallippadai at Tondamanad near Kalahasti 
(A.P.) 


The Kodandaramesvaram alias Adityisvaram temple here is said to 
have been erected as a Pallippadai of Aditya Chola, son of Vijayalaya 
Chola, as recorded in an inscription of Parantaka I. The inscription 
recording the details is found engraved on the adhishtana portion of the 
temple. It says that this temple 15 the Pallippadai of Aditya Chola, who 
was called as Tondaimanarrur tunjina dever. From the Tirumalpuram and 
Kanyakumari inscriptions, we know that Aditya I was known as 
Tondaimanarrur tunjina devar and Kodandaramar, respectively. 


The temple faces the east and entered through a gopura dvara, 
which is a brick structure. The temple has a garbha griha, and 
ardhamandapa, which are connected by a vestibule (antarala). The 
adhishtana has the upana, jagat (both are now lay buried), tripatta 
Kumuda with Tamil inscriptions engraved all around, Kantha with 
galapadas, pratt over which stands the wall (bhitti), The wall 
accommodates decorated devakoshtas for Ganesha, Dakshinamurthy on the 
south side, Vishnu on the west and Brahma and Durga on the north side. 
The Aapota prastara has uncut Kirthimukham decorations. A three tier 
sikhara raises over the central shrine. The sikhara Koshta accommodated 
the same deities as found in the devakhoshtas on the walls. The sala, kuta 
and panjara designs decorate the sikhara and add elegance. The finial has 
a Kalasa. The inscription records an endowment for the celebration of a 
seven day festival on the asterism of the king and also the festival of Indra 
and feeding of one thousand people on these occasions. 


4) Arinjaya Chola's Pallippadai at Melpadi near Tiruvallam 


From the four inscriptions found engraved in the Cholisvara 
temple at Melpadi, we learn that it was a temple built as the pallippadai of 
Arrur tunjina devar and was named as Arinjigai Isvaram, after the proper 
name of the Chola King Arinjaya, the grand father of Rajaraja 1, who had 
built it. The relevant portion of the inscription reads Sri Rajraja devarkku 
yandu 29 avadu Jayangonda Sola mandalattu peruntanappad: Tunattu 
Merpadiyana Rajasrayapurattu Nagarttom Arrur tunjina devarkkup- 
pallippadiyaga Udaiyar Sri Rajaraja devar engal nagattil eduppittu arulma 
tru Aringigai Isvarattu mahadevar Koyilukku.... etc. The temple had வ 
truchchurralai (peristyle}, tirumurram (shrine for minor dcity of the 
village), tirunandavanarm (flower garden) and a martha presided over by 
Lakulsapandita, and madavatagam, residential quarters around the temple 


ப ஆவணம்‌ 20, 7009 


site. On plan, the temple has a garbhagrilu and an ardhamandapa, There 
is a cloister hall-around the shrinc. The temple has an upapitha and an 
adhistana with usual mouldings. The wal! has 3 niches and is relived with 
pilasters on all sides. The Kapota has bhutagana frieze. The prastara has 
Kirthimukhas and Kudu motifs and a rafter of vyablas all around. A 
circular vimana raises over the central shrine with four niches on all sides. 
The niches on the walls and in the sikhara enshrine Dakshina, murthy, 
Vishnu/ Brahma and Durga on the south, west and north respectively. The 
easterm niche on the sikhara however accommodates Indra on Airavata. 
The ‘sikhara has a kalasa and the stupi, broken. 


5) Queen Panchavan madevi's pallippadai at Ramanathan Koyil, 
near Pattisvaram 


We learn from an inscription of Rajendra Chola | that the Siva 
temple at Ramanathankoyil was built as pallippadai in the name of Queen 
Panchavan madevi and was named as Panchavan madev1 Isvaram. Though 
there were many queens, who had this name, it is likely that the 
palhppadai was erected over the burial of the queen’ of the same name of 
King Raja Raja 1, for we have the inscription of Rajendra I, which is the 
carliest - one found in the temple. Therefore, 31 15 possible that this temple 
owes its existence to king Rajendra 1, whose one of the step mothers was 
Panchavamadevi. From the inscriptions, we learn that, as in the case of the 
temple at Melpadi, its affairs were managed by Lakulisa Pandita in 
collaboration with Venkadan Kovandai of Marudur. 


On plan, the temple has a garbhagriha, antharala, a navaranga 
and a maha (sabha) mandapa and 1s raised over an adhisthana containing 
usual mouldings. There is a gopura at the entrance. A small, vimana raises 
over the central shrine. The temple has some of the finest Chola sculptures 
on its various parts. The temple is enclosed by a huge wall. 


6) Two Paroksha vinayam temples in Karnataka 


Two Chola inscriptions, one from Chola-devanahalli near 
Bangalore and the other from Chikkatti near Gundlepet state that two 
temples were erected at these two places as paroksha vinayams for the 
deceased persons referred to in them. The one from Choladevanahalli 15 
dated in the 18” regnal year of Rajendra Chola 1. It is In Kannada and 
Sanskrit languages, and Kannada script. It states that a certain 
Vamanayyam son of Appanayyam of Bharadvaja gotram, a dandanayaka 
of Rajendra Chola I had the temple of Siddisvaram constructed as a 
paroksha vinayam for his guru Mauni-bhattaraka, when the guru attained 
siddhi i.e., final emancipation on his departure or death (i.e., paroksham in 
Sanskrit and Kannada). He also provided for offerings, perpetual lamps 


ஆவணம்‌ 20, 2009 193 


010. to the temple. A certain Rupa Siva Pandita was the manager of the 
temple. The temple is situated in the village Aivargandapura near 
Soladevana halli. The temple is completely renovated now, obliterating the 
Chola features. 


There is another temple of Paroksha-Vinayam at Chikkatti. This 
temple is now called as ‘Chandrasekhaa temple. An inscription in Kannada 
found engraved on a hero-stone installed near the temple is dated in the 
33rd regnal year of the Chola King Rajadhiraja 1. 11 states that the temple 
in question was erected as a Paroksha-Vinayam by a certain kesava bhatta 
son of Achchayya of Tore-Karatti, for his father and mother and also for 
the merit of his ancestors belonging to 21 generations. A gift of land was 
made by him for its upkeep. This temple looks like a megalithic dolman, 
with large and flat slabs of hewn stones, supported by uprights set on 
edges to form into a square garbhagriha and a rectangular mandapa with 
opening in the front side. There are some loose sculptures in the mandapa. 
There is a Siva Linga in the central shrine. 


7) Three sepulchral temples at Kalidindi (A.P.) 


Kalidinds is a small village in Krishna Dt. of A.P. A copper plate 
inscription discovered from this place, belonging to the Eastern Chalukyan 
King Rajaraja (A.D. 1018-1059), states that Rajendra Chola had sent his 
three mmlitary generals v1z., Rajaraja Brahmamaharaja, Uttama Choda 
Chodakon and Uttama sola miladudaiyen along with a vast army to assist 
the Eastern Chalukyan king in his fight against the Kalyani Chalukyan 
army from Karnataka. The three Chola generals died in the engagement 
near this place. The greateful Andhra King had constructed three Siva 
temples for all the three generals and called as Sivayatanam 
Rajarajesvaram and the Sivayatanams in the names of Uttama Choda 
Chodakkon and Uttama Chola Miladudaiyan respectively. He also 


provided for conducting worship in these temples and also the 
maintenance of a matha. 


in my field work, I have found that some of these temples are 
facing threat from various agencies, apart from the vageries of nature. Of 
the many such temples, only two temples one at Melpadi and the other at 
Tondamanad are protected by the Central and State Govts. According 
heritage tag to the other temples by these agencies may spell a ray of hope 
for saving these unique and centuries old temples. 


It 1s a matter of great happiness, and we owe great indebtedness to 
the Kovilur Adhinam and its worshipful pontifs for joining with this 
august body in creating awareness on the need to takeup studies on these 
வை and the urgent need to protect, conserve and preserve these 
shrines. 


194 ஆனணம்‌ 20, 2009 





எழுத்தின்‌ மூல எழுத்தான தமிழ்‌ பிராமி எழுத்தும்‌, வட்டெ ழுத்தும்‌ கலந்த 
நிலையில்‌ உள்ளன என்றும்‌ தெரிவித்திருக்கின்றனர்‌. தமிழ்ப்‌ புகழேந்தி 
இக்கல்வெட்டு பல்லவ மன்னன்‌ சிம்ம விட்ணுவின்‌ 29வது ஆட்சி ஆண்டில்‌ 
வெட்‌ டப்பட்டிருக்கிறது என்றும்‌ தெரிவித்துள்ளனர்‌. 


செய்தி வெளிவந்த பிறகு கல்வெட்டறிஞர்‌ பத்மசிறி ஐராவதம்‌ 
மதாதேவன்‌ இக்கல்வெட்டு பற்றியச்‌ செய்தியை எமக்குத்‌ தெரிவித்ததோடு, 
அக்கல்வெட்டுன்‌ பார்வைப்படியின்‌ செராக்ஸ்‌ நகலையும்‌ அனுப்பி 
வைத்தார்‌. அத்தோடு "வட்டெழுத்துக்‌ கல்வெட்டை நீங்கள்‌ படித்துப்‌ 
பெரும்‌. கூறினால்தான்‌ எமக்கு முழு மனநிறைவு ஏற்படும்‌' என்று 
கூறியதோடு, நான்‌ படித்துக்‌ கூறும்‌ வாசகத்தைத்‌ தமிழ்ப்‌ புகழேந்திக்கு 
அனுப்பி வைக்குமாறும்‌ எமக்கு அன்புக்‌ கட்டளையிட்டார்‌. இவர்‌ அனுப்பி 
வைத்த ஓரிரு நாட்களில்‌ தமிழ்ப்‌ புகழேந்தியும்‌ எமக்கு அக்கல்வெட்டின்‌ 
பார்வைப்படி நகலையும்‌, அக்கல்வெட்டு பற்றி ஒரு நாளிதழ்‌ வெளியிட்ட 
செய்தியின்‌ நகலையும்‌ அனுப்பி வைத்ததோடு, தொலைபேசியில்‌ தொடர்பு 
கொண்டு இக்கல்வெட்டை முழுவதுமாகப்‌ படித்துப்‌ பொருள்‌ எழுதித்‌ 
தமக்கு அனுப்பி வைக்கவும்‌ வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. 

கல்வெட்டின்‌ பார்வைப்‌ படியைக்‌ கொண்டே கல்வெட்டின்‌ 
பெரும்பகுதி எம்மால்‌ படிக்க முடிந்தாலும்‌, ஒரு சிறு பகுதி எமக்குக்‌ 
குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆதலால்‌ கல்வெட்டின்‌ மைப்படியைக்‌ கொண்டு 
படித்தால்‌ முழுவதையும்‌ சரியாகப்‌ படித்துவிட முடியும்‌ என்று கருதி, 
வேலூரில்‌ உள்ள எம்‌ நண்பர்கள்‌ ம.காந்தியையும்‌, முனைவர்‌ 
ப.வெங்க 3டசரையும்‌, அக்கல்வெட்டை மைப்படி எடுத்து அனுப்புங்கள்‌ 
என்று கேட்டு கொண்டேன்‌. அவர்களும்‌ உடன்‌ அகரம்சேரி சென்று 
கல்வெட்டின்‌ தெளிவான மைப்படியை எமக்கு அனுப்பி வைத்தனர்‌. 
அம்மைப்‌ படியைப்‌ பார்த்துப்‌ படித்ததின்‌ வாசகம்‌ &ழ்க்காணுமாறு : 

1) கோவிசைய €பரும்மற்‌ கிரு 

2) த தொன்பதாவது ஆட்டி தி 

3) ங்கள்‌ புணரு பூசது ஞா(ன்‌)று தகடு : 

4) ரப்‌ பிடிமண்ணேரிக்கீழ்‌ உடை 

5) யாரு தண்டத்தோடு இலாட 

6)  ரைசரோடும்‌ மழவரைசரோடும்‌ 

7) எறித்து பட்டாரு கங்கதி அ 

8) ரைசரு சேவகரு மாதப்‌ பெருதிரை 

9) சரு கன்னாடு 


கோவிசைய €பருமரின்‌ இருபத்தொன்பதாம்‌ ஆட்‌ ஆண்டு. ஆடி 
மாதம்‌, புணர்பூசத்து, நாளன்று, தகடூரின்‌ பிடிமண்ணேரியின்‌ இறக்கத்தில்‌, 
உடையார்‌ தம்‌ படைத்‌ துணையோடு வந்து, இலாட அரசரையும்‌, 
மழவரசரையும்‌ எதிர்த்துப்‌ போரிட்டபொழுது கங்க அதிஅரைசரின்‌ போர்‌ 
வீரன்‌ மாதப்‌ பெரு அதிஅரைசர்‌ வீர மரணம்‌ எய்தியிருக்கிறார்‌. அவரது 


196 ஆவும்‌ 70, 2009 


நினைவாக நடப்பட்டது இந்நடுகல்‌ என்பது இதன்‌ பொருளாகும்‌. 
இந்நடுகல்லில்‌ குறிப்பிடபெறும்‌ 8பருமர்‌ என்பவர்‌, சிங்க விண்ணபருமர்‌ 
அதாவது சிம்ம விட்ணுவாக இருக்கலாம்‌ என்று கூறியிருந்தனர்‌. இது 
சரியெனத்‌ தோன்றவில்லை. சிம்மவிட்ணுவெனில்‌, சிவிண்ணபருமர்‌ என்று 
கல்வெட்டில்‌ குறிப்பிடப்‌ பெற்றிருக்கும்‌. அவ்வாறு குறிப்பிடப்படாத 
காரணத்தால்‌, இப்பல்லவ மன்னர்‌ 'சீயபருமர்‌' (சிம்ம பருபர்‌) என்று பொருள்‌. 
சிம்மபருமர்‌ என்பது சிம்மவர்மனை, அதாவது இம்ம விஷ்ணுவின்‌ 
தந்தையைக்‌ குறிப்பதாகும்‌. சிம்மவர்மனுடைய நடுகற்கள்‌ இக்கல்வெட்டுக்கு 
முன்பாக இரண்டு கிடைத்துள்ளன. ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம்‌, 
செங்கம்‌ வட்டம்‌, பெருங்குளத்தூரிலிருந்தும்‌, மற்றொன்று தருமபுரி 
மாவட்டம்‌, ஊத்தங்கரை வட்டம்‌, புலியானூலிருந்தும்‌ தெரியவந்துள்ளன. 
பெருங்குளத்தூர்க்கல்வெட்டு சிங்கபருமரின்‌ ஐந்தாம்‌ ஆட்சியாண்டிலும்‌, 
புலியானூர்க்‌ கல்வெட்டு செய பருமரின்‌ (8)ய பருமர்‌ சிங்க பருமரின்‌) 20ஆம்‌ 
ஆட்சியாண்டிலும்‌ வெட்டப்பட்‌ டிருக்கின்றன. மேலும்‌ சிம்ஹவர்மனின்‌ 
ஆறாம்‌ ஆட்சியாண்டில்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ எழுதப்பெற்ற செப்பேடு ஒன்று 
நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌, பள்ளன்கோவிலிலிருந்து திடைத்திருக்கிறது. 


ஆதலால்‌ இருபத்தொன்பதாவது ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ள இவ்வகரம்சேரிக்‌ கல்வெட்டும்‌ சிம்மவர்மனைச்‌ சார்ந்ததே என்று 
கொள்வதில்‌ தவறேதுமில்லை. இதன்‌ காலம்‌, கி.பி. 6-ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. 

இவ்வகரம்சேரி நடுகல்லில்‌ காணப்பெறும்‌ எழுத்துகள்‌ 
வட்டெழுத்தும்‌ தமிழ்‌ எழுத்தும்‌ கலந்ததாகக்‌ காணப்பெறுகின்றன. 
தொன்மைத்‌ தமிழ்‌ எழுத்திலிருந்து வட்டெழுத்தாகவும்‌, தமிழ்‌ எழுத்தாகவும்‌ 
மாறும்‌ எழுத்து வளர்ச்சியைக்‌ காட்டுவதாக உள்ளன. இச்சிம்மவர்மன்‌ 
காலத்தில்‌ வட்டெழுத்தும்‌, தமிழ்‌ எழுத்தும்‌ ஒருசேரப்‌ பொதுமக்களால்‌ 
தங்களது விருப்பத்துக்கேற்பப்‌ பயன்படுத்தப்பட்டி ருக்கிறது என்பது 
புலனாகிறது. 

இந்நடுகல்‌ கல்வெட்டின்‌ மிக முக்கிய கூறு, மன்னனின்‌ ஆட்சி 
ஆண்டோடு, மாதம்‌ (ஆடி), நட்சத்திரம்‌ (புணர்பூசம்‌), ஆகியவை குறிப்பிடப்‌ 
பட்டிருப்பதாகும்‌. பல்லவர்‌ கால நடுகற்களில்‌ மன்னனின்‌ ஆட்சியாண்டு 
மட்டும்‌ குறிக்கப்‌ பெற்றவைதான்‌ இதுவரை தெரியவந்துள்ளன. 
இந்நடுகல்லில்தான்‌ முதன்‌ முதலில்‌ மாதம்‌ மற்றும்‌ நட்சத்திரம்‌ குறிக்கப்‌ 
பெற்றிருக்கிறது. ' 

இந்நடுகல்‌ மூலம்‌ வரலாற்றார்வலர்களுக்கு இரு முக்கியச்‌ செய்திகள்‌ 
தெரிய வந்துள்ளன. 


ஒன்று சிம்மவர்மப்‌ பல்லவன்‌ 29 ஆண்டுகள்‌ ஆட சி புரிந்திருப்பது; 
மற்றொன்று வட்டெழுத்தும்‌, தமிழ்‌ எழுத்தும்‌ இம்மன்னன்‌ காலத்தில்‌ அரசு 
ஆட்சி எழுத்துகளாக அங்கீகாரம்‌ பெற்றிருந்திருப்பது ஆகியவையாகும்‌. 


இந்நடுகல்லில்‌, கல்வெட்டுக்குக்‌ ழே 'மன்னன்‌ ஒருவன்‌' யானை 
மீதமர்ந்து போரை வழிநடத்துவது போன்றும்‌, அவனுக்குப்‌ பின்னால்‌ 


ஆவணம்‌ 20, 2009 197 


அமர்ந்திருக்கும்‌ ஒருவன்‌ அம்மன்னனுக்குக்‌ குடைபிடித்து வெப்பத்திலிருந்து 
மன்னனைக்‌ காப்பது போன்றும்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌ செதுக்கப்பட்டு 
நாணப்படுகிறது. இம்மன்னன்‌ கங்கமன்னனாக இருக்கலாம்‌. கல்வெட்டில்‌ 
'உடையார்‌' என்று குறிக்கப்படுவது இக்கங்கமன்னனைச்‌ சுட்டுவதாக 
இருக்கலாம்‌ நடுகல்லில்‌ மன்னனின்‌ உருவம்‌ காணப்பெறுவதும்‌ இதுவே 
முதலாவதாகும்‌. 


ஆதலால்‌, இந்நடுகல்‌ தமிழ்நாடு வரலாற்றில்‌ ஒரு முக்கியத்‌ தடயம்‌ 
என்று கூறலாம்‌. இக்கல்வெட்டு பற்றி எமக்குச்‌ சேதி தந்த மற்றும்‌ 
படி யெடுத்து உதவிய நண்பர்கள்‌ அனைவருக்கும்‌ எம்‌ நெஞ்சார்ந்த நன்றி 
உரித்தாகுக. 


நடன.காசிநாதன்‌, 
நன்றி : தமிழ்‌ஓசை, நாள்‌ 10.05.09, சென்னை. 


61: 2 சங்ககாலப்‌ பாண்டியர்‌ காசு 


கிடைத்த இடம்‌ மதுரை. கி.ூ.மு.இரண்டாம்‌ அல்லது முதலாம்‌ 
நூற்றாண்டு. முன்பக்கம்‌ - வாய்‌ பிளந்த பெரிய மீனின்‌ (சுறா) உருவம்‌ வலது 
பக்கம்‌ நோக்கியவாறு உள்ளது. மீனின்‌ கண்ணும்‌ கூரிய பற்களும்‌ 
தெளிவாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. மீனின்‌ உடல்பகுதியும்‌, வாலும்‌ வளைந்த 
நிலையில்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளன. காசின்‌ கீழ்‌ மற்றும்‌ மேல்‌ விளிம்புகளை 
ஓட்டி சிறிய மீன்‌ உருவங்கள்‌ வரிசையாகக்‌ காட்‌.டப்பட்டுள்ளன. பின்பக்கம்‌ 
- மேல்‌ நோக்கியவாறு உள்ள மீனின்‌ கோட்டுருவம்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. 
காசின்‌ எடை : 1.050 கிராம்‌, உலோகம்‌ : செம்பு, அளவு : 1 செ.மீ. சதுரம்‌. 


சு.கண்ணன்‌, சிதம்பரம்‌ 
ஜெ.ஆர்‌.சவராமகிருஷ்ணன்‌, சிதம்பரம்‌ 
ப.கலைச்செல்வன்‌, சிதம்பரம்‌ 


61: 3:1 சோழமண்டலத்தில்‌ இடைத்த சுடுமண்‌ தலைகள்‌ 


தஞ்சை மாவட்டத்தில்‌ நாணயங்கள்‌ சேகரிப்புக்காகக்‌ 
களப்பணிக்குச்‌ செல்லும்‌ போது பல சுடுமண்‌ தலைகள்‌ கிடைத்தன. இந்த 
பொம்மைகள்‌ அனைத்தும்‌ பல்லவர்‌, சோழர்‌ காசுகள்‌ கடைக்கும்‌ 
இடங்களில்‌ கிடைத்துள்ளன. அதனால்‌ இந்த சுடுமண்‌ தலைகளை மற்றும்‌ 
பல்லவர்‌, சோழர்‌ காலத்தைச்‌ சார்ந்தவையாகக்‌ கருதலாம்‌. இந்த சுடுமண்‌ 
தலைகள்‌ அரசனின்‌ உருவங்களா அல்லது இனக்குழுவின்‌ தலைவன்‌ 
உருவங்களா என்று ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. இந்தப்‌ பொம்மைகளை 
வழிபாட்டிற்காகவோ அல்லது விளையாட்டுப்‌ பொருளாகவோ பயன்படுத்தி 
இருக்கலாம்‌. கலை எழிலோடு இந்த பொம்மைகளைச்‌ செய்த குயவர்களின்‌ 
கலைத்திறனை அறிய முடி றது. 


tS ஆவணம்‌ 20, 2009 





























இந்த ஐந்து படுக்கைகளில்‌ நான்கு சமணப்படுக்கைகள்‌ வரிசையாக 
ஒவ்வொரு படுக்கையும்‌ 6/2 அடி. நீளம்‌ % 2% அடி அகலம்‌ உள்ளன. 


61: 7:2 கல்‌ ஆசனப்‌ பலகை 


இங்குள்ள பாறைப்பகுதியில்‌ உயர்வான மற்றும்‌ தாழ்வான 
இடங்களில்‌ சமணமுனிவர்கள்‌ அமர்ந்து தியானம்‌ செய்வதற்காகத்‌ தனியாக 
வெவ்வேறு இடங்களில்‌ அரைவட்ட வடிவில்‌ ஆசனப்‌. பலகையை 
வடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்குறிப்பிட்ட சமணப்படுக்கைகளும்‌ 
ஆசனப்பலகைகளும்‌ தி.பி. 3ஆம்‌ நூற்றாண்டிற்கு முற்பட்டவையாகக்‌ 
கருதலாம்‌. 


61: 7:3 பாறை ஓவியங்கள்‌ 


இங்கு அமைந்துள்ள சமணப்படுக்கைகளுக்கு மேலே (விதானத்தில்‌) 
உள்ள பாறையின்‌ சமதளப்பரப்பில்‌ ஓவியக்‌ கோடுகள்‌, மற்றும்‌ பல்வேறு 
உருவங்கள்‌ வரையப்பட்டுள்ளன. தற்போது இவ்வோவியங்கள்‌ காலத்தின்‌ 
மாறுபாடுகளினால்‌ தெளிவற்ற நிலையில்‌ உள்ளன. இத்தகைய ஓவியங்கள்‌ 
ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்‌ வரைந்த ஒவியங்களாக இருக்கலாம்‌. 


ஆர்‌.மணி, செஞ்சி. 


61: 8: 1 பூஞ்சேரியில்‌ தொன்மைச்‌ சான்றுகள்‌ 


காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள பூஞ்சேரியில்‌ களஆய்வு செய்த 
போது இரும்புக்கால பானையோடுகள்‌ கண்டறியப்பட்டன. கல்வட்டம்‌, 
முதுமக்கள்‌ தாழிகள்‌, சார்கோபேகஸ்‌ (ஈமத்தாழி) ஆகியவை இப்பகுதியில்‌ 
இருப்பது அறியப்பட்டது. மேலும்‌ இப்பகுதியில்‌ வரலாற்று தொடக்க 
காலத்தினைச்‌ சார்ந்த பானையோடுகளும்‌ இடைக்காலப்‌ பானையோடு 
களும்‌ கிடைத்துள்ளன. இப்பகுதியில்‌ அகழாய்வு மேற்கொள்வதன்‌ மூலம்‌ 
மாமல்லபுரம்‌ பற்றிய அரிய தகவல்கள்‌ கிடைக்க வாய்ப்புள்ளது. 


து.தயாளன்‌, சென்னை 


61: 8:2 திருச்சி மலைக்கோட்டைப்‌ பாறைச்சிற்பம்‌ 


மலைக்கோட்டை குன்றின்‌ வடமேற்கு பகுதியில்‌ புடைப்புச்‌ 
சிற்பமாகச்‌ செதுக்கப்பட்ட ஒரு உருவம்‌ காணப்படுகிறது. பாறையில்‌ உள்ள 
மாடத்தில்‌ வச்சிரபரியங்காசனத்தில்‌ அமர்ந்த நிலையில்‌ இது 
காணப்படுகிறது. இரு கரங்களின்‌ உள்ளங்கை பகுதியை ஒன்றின்‌ மேல்‌ 
ஒன்றாகப்‌ பாதத்தின்‌ மீது வைத்து இயானநிலையில்‌ இவ்வுருவம்‌ 
விளங்குகிறது. மழித்த தலையுடன்‌ குண்டலங்களுடன்‌. தொங்கும்‌ நீள்‌ 
செவியுடன்‌ காட்சியளிக்கிறது. 


புத்தரைப்போன்று மார்பிலிருந்து இடதுதோன்மீது செல்லும்‌ 
ஆடை க்கட்டு இவ்வுருவத்தில்‌ காணப்படுகிறது. இவ்வுருவத்தின்‌ தலையில்‌ 
புத்தரைப்‌ போன்று ஞானமுடி இல்லை. இவ்வுருவத்தைச்‌ சூழ்ந்து 


408 ஆவணம்‌ 70, 2009 


பக்கவாட்‌.டில்‌ இரண்டும்‌ கழே இரண்டும்‌ ஆக நான்மூ பக்தர்களின்‌ 
உருவங்கள்‌ காணப்படுகின்றன. இவ்வருவம்‌ யாரென்று அடையாளங்‌ 
காண்பதில்‌ ஐயப்பாடுகள்‌ உள்ளன. அதுவரை, இந்த உருவத்தைப்‌ 
|த்தராக்வோ அல்லது காளாமுக சைவசமயக்‌ குரவராகவோ கருத 
வாய்ப்புள்ளது. இவ்வுருவத்தின்‌ காலத்தை இ.பி. 7-8ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்ததாகக்‌ கருதலாம்‌. 


து.தயானன்‌, சென்னை. 


61: 9 &ழ்‌அம்பியில்‌ தொல்லியல்‌ தடயங்கள்‌ 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, காஞ்சிபுரம்‌ வட்டம்‌, காஞ்சிபுரத்திலிருந்து 
வேலூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ சுமார்‌ 8 கி.மீ. தூரத்தில்‌ கீழ்‌ அம்பி என்னும்‌ 
ஊர்‌ அமைந்துள்ளது. இவ்வூரில்‌ காணப்படும்‌ விஜயநகரப்‌ பேரரசர்‌ 
கிருஷ்ணதேவ மகாராயர்‌ கல்வெட்டொன்றில்‌ (இ.பி.1514) இவ்வூர்‌ தூலி 
அம்பி எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள அம்பிகவனமுடையார்‌ 
கோயிலுக்கு திருவிழா எடுக்கவும்‌ கோயில்‌ திருப்பணிகளுக்கும்‌ இவ்வூரையே 
தானமாக அளித்தது பற்றி சான்று பகர்கின்றது. (ARE/08/1923). இவ்வூருக்கு 
வடபுறத்தில்‌ "மடக்கேரி" என்று அவ்வூர்‌ மக்களால்‌ அழைக்கப்பெறும்‌ 
பெரிய ஏரி ஒன்று அமைந்திருக்கிறது. அவ்வேரியின்‌ தென்கரையோரம்‌ 
தற்சமயம்‌ சென்னை-பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை (புறவழிச்சாலை) 
அமைக்கப்பட்டிருக்கிறது. அச்சாலையில்தான்‌ காஞ்சிபுரம்‌-வேலூர்‌ சாலை 
இணைகின்றது. இவ்விருசாலைகளும்‌ இணையும்‌ இடத்தில்‌ சுமார்‌ 10 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ நெல்பயிர்‌ விவசாயம்‌ செய்யப்பட்டுள்ள நிலப்பரப்பில்‌ பூமியின்‌ 
மேற்பரப்பிலும்‌ பூமிக்கடியில்‌ சுமார்‌ 3 அடி ஆழத்திலும்‌ நன்கு சுடப்பட்டு, 
பல வண்ணங்கள்‌ பூச்சப்பட்ட பல விதமான மட்பாண்ட ஓடுகளும்‌, 
கட்டுமானங்களுக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட பல அளவுகளைக்‌ கொண்ட 
செங்கற்களும்‌ இடைக்கின்றன. தட்டு, கிண்ணம்‌, வட்டில்‌ போன்ற 
பாத்திரங்களின்‌ ஓடுகளும்‌ இங்கு அதிக அளவில்‌ கிடைக்கின்றன. அவற்றில்‌ 
பல ஓடுகள்‌ புதுச்சேரியின்‌ அரிக்கமேட்டில்‌ கிடைத்துள்ள மட்கல ஓடுகளை 
நினைவுபடுத்துவதாக உள்ளன. ரிலையன்ஸ்‌ போன்ற தொலைத்தொடர்பு 
நிறுவனங்கள்‌ தொலைத்‌ தொடர்பு சாதனங்கள்‌ பொருத்திய உலோக 
கோபுரங்கள்‌ அமைக்க குழிதோண்டியபோது இவ்வரிய தொல்லியல்‌ 
சான்றுகள்‌ பூமியின்‌ மேற்பரப்பில்‌ மின்னத்‌ தொடங்கின. இதுவரை 
இப்பகுதியை யாரும்‌ ஆய்வு செய்து அறிக்கை ஏதும்‌ வெளியிடவில்லை. 


பெ.லெனின்‌, புதுச்சேரி. 


61: 10: 1 அளவுகோல்கள்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, விழுப்புரம்‌ வட்டம்‌ ஆணாங்கூரிலுள்ள 
இவ்வூர்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ வடக்குச்‌ சுற்று சுவரின்‌ வெளிப்புறச்‌ ௬வரில்‌ 
இ.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதியில்‌ அளவுகோலின்‌ பெயர்‌ 


ஆவணம்‌ 20, 2009 209 








அலுவலகத்திற்கு அருகே சன்னியாசி கரடு என்ற மலை அமைந்துள்ளது. 
இம்மலையின்‌ கிழக்கு அடி வாரத்தில்‌ ஏராளமான கூழாங்கற்கள்‌ 
காணப்படுகின்றன. இக்கூழாங்கற்கள்‌ மோகணூர்‌ அருகே உள்ள காவிரி 
ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட மணலுடன்‌ கலந்து வந்தவை என 
இங்குள்ள மக்களால்‌ கூறப்படுகிறது. நாமக்கல்‌ மாவட்ட வன அலுவலர்‌ 
அலுவலத்திற்கும்‌ டிரினிட்டி. கல்லூரிக்கும்‌ இடை ப்பட்ட சன்னியாசி கரடு 
பகுஇயில்‌ கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது கூழாங்கற்களிடை யே 
இருந்து மூன்று தொல்மரப்படிவுகள்‌ (௦௦0 1055118) கண்டெடுக்கப்பட்‌ டன. 
அவற்றில்‌ இரண்டு தொல்‌ மரப்படி வுகள்‌ பெரிய அளவில்‌ உள்ளன. ஒன்று 12 
செ.மீ. நீளமும்‌, மற்றொன்று 11 செ.மீ. நீளமும்‌ கொண்டுள்ளன. சிறிய 
அளவிலான தொல்மரப்படிவம்‌ 4 செ.மீ நீளமும்‌ 3% செ.மீ. அகலமும்‌ 
கொண்டுள்ளது. தமிழகத்தின்‌ கிழக்குப்பகுதி மட்டுமின்றி மேற்குப்‌ 
பகுதியிலும்‌ தொல்மரப்படிவுகள்‌ உள்ளன என்பதை மேற்காணும்‌ புதிய 
கண்டுபிடிப்பின்‌ மூலம்‌ அறிய முடிகிறது. 


இ.குமார்‌, சென்னை 


61 : 13 : 1 காவனூர்‌ புத்த சமயச்‌ சான்றுகள்‌ 


வேலூர்‌ மாவட்டம்‌, காட்‌.பாடி வட்டத்தில்‌ வேலூருக்கு மேற்கே 
சுமார்‌ 20 இலோ மீட்டர்‌ தொலைவில்‌ காவனூர்‌ என்றும்‌, மேல்காவனூர்‌ 
என்றும்‌ அழைக்கப்படும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு வாய்ந்த ஊர்‌ அமைந்துள்ளது. 
இவ்வூர்‌, இரும்பு காலம்‌ மற்றும்‌ வரலாற்று ஆரம்பகாலம்‌ முதல்‌ தொடர்ந்து 
மக்கள்‌ வசித்து வரும்‌ பகுதியாகும்‌. இவ்வூரில்‌ சில புத்த சமயச்‌ சான்றுகள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 

அக்காலத்தில்‌ புத்தசமயம்‌ தழைத்தோங்கியிருந்த காஞ்சிபுரம்‌ 
மாநகருக்கு மேற்கே அமைந்துள்ள வேலூர்‌ மாவட்டத்திலும்‌ புத்தசமயம்‌ 
பரவியிருந்தமையை அம்மாவட்டத்தின்‌ சில இடங்களிலிருந்து கிடைத்த 
புத்தசமயச்‌ சான்றுகளின்‌ மூலம்‌ அறியலாம்‌. அரக்கோணம்‌ வட்டத்தில்‌ 
இருமால்பூர்‌ ரயில்‌ நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள பள்ளூரில்‌ தி.பி. 9 
ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மூன்று புத்தர்‌ சிலைகள்‌ காணப்படுகின்றன. 
மேலும்‌, புத்தமேடு என்றழைக்கப்படும்‌ பழங்கால வசிப்பிடப்‌ பகுதியும்‌ 
இவ்வூரில்‌ உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்‌. வாலாஜாப்பேட்‌ டை நகரத்திற்கு 
தெற்கே ஐந்து கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ அமைந்துள்ள திருமலைச்‌ 
சேரியில்‌ புத்தசமயத்தைச்‌ சேர்ந்த தேரர்கள்‌ வாழ்ந்ததாகவும்‌ வரலாற்று 
குறிப்புகள்‌ உள்ளன. 


காவனூரின்‌ தென்மேற்குப்‌ பகுதியிலுன்ள ஒரு சிறிய பிள்ளையார்‌ 
கோயிலுக்கு முன்பாக ஒரு புத்தர்சிலை காணப்படுகிறது. புத்தரின்‌ 
பின்புறமுள்ள பிரபாவளியின்‌ வலது பக்கம்‌ மிகவும்‌ சேதமடைந்துள்ளது. 115 
செ.மீ. உயரமுள்ள இப்புத்தரின்‌ கரங்கள்‌ யோக முத்திரை யில்‌ 
காணப்படுகின்றன. அவரின்‌ இடதுபுற தோள்பட்டை வழியாக “சங்காதி' 
எனப்படும்‌ ஆடை அவரின்‌ பாதி மேல்‌ உட லை குறுக்காக மறைத்துள்ளது. 


212 ஆவணம்‌ 20, 2009 






































ப 62. புதிய வெளியீடுகள்‌ 


நரசய்யா, ஆலவாய்‌, பழனியப்பா பிரதர்ஸ்‌, 24, பீட்டர்ஸ்‌ சாலை, 
சென்னை-600014. மார்ச்சு 2009 1/4 திரெளன்‌, கெட்டி அட்டை, பக்‌. 144, 
படம்‌ 8 பக்கங்கள்‌. விலை ரூ.225. 


தேவார காலம்‌ முதல்‌ இலக்கியங்களிலும்‌ கல்வெட்டுகளிலும்‌ 
காணப்படும்‌ மதுரையின்‌ மறுபெயரான 'திருவாலவாய்‌' என்பதையொட்டி 
இந்நூலுக்கு 'ஆலவாய்‌' என்ற பெயர்‌ தரப்பட்டுள்ளது. மதுரை மாநகரின்‌ 
வரலாற்றை எளிய நடையில்‌ தொகுத்துத்‌ தரும்‌ இந்நூல்‌. மதுரை பற்றிய 
புராணச்‌ செய்திகள்‌; சங்ககாலச்‌ செய்திகள்‌; வெளிநாட்டினர்‌ குறிப்புகள்‌; 
தமிழ்‌ பிராமி மற்றும்‌ பிறகல்வெட்டுச்‌ செய்திகள்‌; நாயக்கர்‌, இஸ்லாமியர்‌, 
ஐரோப்பியர்‌ காலச்‌ செய்திகள்‌ என்று பல்வேறு அடிப்படைச்‌ சான்றுகளைக்‌ 
கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதாரச்‌ செய்திகள்‌ அடிக்குறிப்பு 
களாகவும்‌, பாடப்‌ பகுதியில்‌ மேற்கோள்களாகவும்‌ தரப்படுவதன்‌ மூலம்‌ 
படிப்பதற்கு ஓர்‌ எளிமையை ஏற்படுத்தித்‌ தருகிறது. நூலில்‌ சொல்லப்படும்‌ 
பிற்காலத்‌ தகவல்கள்‌ அதிகமாகவும்‌ சுவையாகவும்‌ உள்ளன. சுவையான 
செய்திகளுக்கு இஸ்லாமியர்‌ படையெடுப்பின்போது தெய்வ உருவங்கள்‌ 
'பூப்பதனம்‌' செய்யப்பட்டமை; மதுரையில்‌ ஏற்படுத்தப்பட்ட முதல்‌ குடிநீர்‌ 
திட்டம்‌; புதிதாக உருவாக்கப்பட்ட வெளிவீதி, சாதி அமைப்புகளுக்கு ஏலம்‌ 
விடப்பட்டு குடியிருப்புகள்‌ அமைக்கப்பட்டமை; விக்கிரமபாண்டிய 
பட்டர்களால்‌ பூசைகளும்‌, குலசேகரபாண்டிய பட்டர்களால்‌ அலங்காரம்‌ 
மற்றும்‌ நிர்வாகமும்‌ செய்யப்படுவது என கோயில்‌ நிர்வாகம்‌ 
பிரிக்கப்பட்டமை; இவர்களில்‌ மயில்‌ முட்டை நெறிப்படி முதல்‌ வாரிசுகள்‌, 
உரிமையை விட்டுக்‌ கொடுத்தல்‌; இஸ்லாமிய படையெடுப்பு மற்றும்‌ 
ஆங்கிலேயர்‌ ஆதிக்கம்‌ காரணமாக கோயில்‌ பாழ்பட்டு குரங்குகள்‌ நிறைந்த 
காடாய்‌ இருந்தமையும்‌, கடலையில்‌ சாராயம்‌ கலந்து குரங்களுக்கு ஊட்டி 
அவற்றைப்‌ பிடித்து வெளியேற்றியமை ஆகியவற்றை எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லலாம்‌. நூலின்‌ இறுதியில்‌ உள்ள இணைப்புகளில்‌, 'மதுரை 
ஸ்தானிகர்‌ வரலாறு', 'மதுரைத்‌ தல வரலாறு' ஆகிய மூல பாடங்கள்‌ 
தரப்பட்டுள்ளதும்‌ ஒரு சிறப்பாகும்‌. ஆசிரியர்‌ ஏற்கனவே பல நூல்களில்‌ 
தரப்பட்ட மதுரை வரலாற்றுச்‌ செய்திகளைத்‌ தொகுத்துத்‌ தந்தபோதிலும்‌ 
மதுரை மற்றும்‌ அதன்‌ சுற்றுப்‌ பகுதிகளுக்கு நேரில்‌ சென்று தகவல்‌ அறிந்து 

நூலாக்கம்‌ செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
௬.இராசகோபால்‌, சென்னை. 


K.Rajan, Ancient Irrigation Technology - Sluice Technology in 
Tamilnadu, Heritage India Trust, Thanjavur, 2008, pp. 326, Price Rs.250. 


களஆய்வு அடிப்படையில்‌ பண்டைய தமிழ்நாட்டு ஏரிப்‌ பாசன 
வரலாற்றையும்‌ தொழில்நுட்பத்தையும்‌, இலக்கியம்‌, கல்வெட்டு போன்ற 
அனைத்து தரவுகளையும்‌ திரட்டி ஆய்வு செய்து வெளியிட்டப்பட்ட நூல்‌. 
சங்ககாலம்‌ தொட்டு அண்மைகாலம்‌ வரை தமிழ்நாட்டுப்‌ பாசன வரலாற்றுச்‌ 
சான்றுகள்‌ இந்நூலில்‌ தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. ஏரிகளின்‌ கட்டமைப்பு, 
நிர்வாகம்‌, நீர்‌ பங்கீட்டு முறை, நீர்வுரிமை ஆகியவை குறித்து ஆழமாக ஆய்வு 
செய்து பல அரிய முடிவுகளை இந்நூல்‌ தந்துள்ளது. பாசனச்‌ சொற்களைக்‌ 


ஆவணம்‌ 20, 2009 225 


தாலவாரியாகத்‌ தொகுத்து ஆய்வு செய்வதன்‌ மூலம்‌ மதகு, மடை, குமிழி, 
ஆகியவை குறித்து ஐயமற்ற புரிதலை ஏற்படுத்த இந்நூல்‌ உதவுகிறது. 
பண்டைய பாசனம்‌ குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்ய அனைத்துத்‌ 
தரவுகளின்‌ பட்டியல்கள்‌, படங்கள்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
வெ.வேதாசலம்‌, மதுரை. 


ஆறுமுக சீதாராமன்‌, சங்ககால மோதிரங்கள்‌, தனலட்சுமி 
பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 2008, பக்‌. 43, விலை ரூ.100. 


தங்கம்‌, வெள்ளி போன்ற பலவகை உலோகங்களினால்‌ 
செய்யப்பட்ட சங்ககால மோதிரங்கள்‌ குறித்த இந்நூல்‌ சங்ககால மக்களின்‌ 
நாகரிகம்‌, பண்பாடு, தொழில்நுட்பம்‌ பற்றி அறிய உதவும்‌. குறியீடுகள்‌, 
இலச்சினைகள்‌, தமிழ்பிராமி எழுதில்‌ பெயர்கள்‌ பொறித்த மோதிரங்கள்‌ 
ஆகியவை புகைப்படங்களுடன்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளான. இவற்றை 
அரும்பாடுபட்டு சேகரித்து தமிழ்‌ கூறும்‌ நல்லுகத்திற்கு அளித்த நூலாசிரியர்‌ 

பாராட்டுக்குரியவர்‌. 
கு.சேதுராமன்‌, மதுரை. 


K.Rajan, V.P.Yatheeskumar, S.Selvakumar, Catalogue of 
Archaeological sites in Tamil Nadu, 2 vols., Heritage India Trust, 
Thanjavur, 2009, pp. 692, Price Rs.600. 


இது தமிழகத்‌ தொல்லியல்‌ வரலாற்றுக்குத்‌ இிடைத்த அரியநூல்‌. 
தொல்லியல்‌ வரலாற்று ஆய்வாளர்கள்‌ ஒவ்வொருவரின்‌ கரத்திலும்‌ தவழ 
வேண்டிய கையேடு இந்நூல்‌. இது தமிழகத்‌ தொல்லியல்‌ களங்களை 
வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்திலிருந்து மாவட்ட வாரியாகப்‌ பட்டியலிட்டுத்‌ 
தருகிறது. 2000க்கு மேற்பட்ட தொன்மையான ஊர்களில்‌ கிடைத்த 
தொல்லியல்‌ ஆதாரங்களை அரிய புகைப்படங்களுடன்‌ தந்துள்ளது. 
இவற்றை விளக்கும்‌ முப்பத்தொன்பது நிலவியல்‌ படங்கள்‌ (Map5) 
இந்நூலில்‌ இடம்‌ பெற்றிருப்பது இதன்‌ தனிச்சிறப்பாகும்‌. பல்லாண்டு 
தொல்லியலில்‌ தோய்ந்த பல தமிழக அறிஞர்களின்‌ கண்டுபிடிப்புகள்‌, 

அனுபவங்கள்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 
வெ.வேதாசலம்‌, மதுரை. 


ஆறுமுக ஒீதாராமன்‌, சங்ககால முத்திரைகள்‌, தனலட்சுமி 
பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 2008, பக்‌. 40, விலை ரூ.75. 


சங்ககால வரலாற்றையும்‌ பண்பாட்டையும்‌ அறியவுதவும்‌ 
நாணயவியலாரின்‌ நூல்‌. தமிழ்நாட்டில்‌ இடைத்த எழுத்துப்‌ பொறித்த கல்‌, 
வெள்ளி, வெண்கலம்‌, சுடுமண்‌ ஆகியவற்றாலான முத்திரைகள்‌ நல்ல 
புகைப்படங்களுடன்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவற்றோடு சோழர்‌, 
பாண்டியர்‌, சேரர்‌ முத்திரைகள்‌, திருமறு, யானை, குதிரை, காளை முதலிய 
உருவங்கள்‌ பொறித்த முத்திரைகள்‌ உரிய புகைப்படங்களுடன்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. எளிய விளக்கங்களுடன்‌ அரிய புகைப்படங்களுடன்‌ இந்நூல்‌ 
அமைத்துன்னது குறிப்பிடத்தக்கது. 


சு.கண்ணன்‌, மதுரை. 


22௧ ஆவணம்‌ 20, 2009 








பேரறிஞர்‌ வ.அய்‌.சுப்பிரமணியம்‌ 
தோற்றம்‌ : 18.02.1926 மறைவு : 29.06.2009 


தமிழ்ப்‌ பேரறிஞர்‌ வ.அய்‌.சுப்பிரமணியம்‌ தமது 82 ஆம்‌ வயது 
வரை தமிழ்மொழி, பண்பாடு, வரலாறு, தொல்லியல்‌ ஆகியவற்றிற்காக 
அரும்பணியாற்றியவர்‌. தமிழகம்‌ மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலும்‌, 
வெளிநாடுகளிலும்‌ தமிழ்பண்பாட்டை முன்னிறுத்தி பல ஆய்வுகள்‌ 
செய்தவர்‌. ஏராளமான ஆய்வாளர்களை உருவாக்கிய பெருமை 
அவருக்கு உண்டு. அவரது வாழ்நாளில்‌ பல பதவிகளும்‌ பெருமைகளும்‌ 
அவரைத்‌ தேடி வந்தன. வ.அய்‌.சுப்பிரமணியம்‌ தான்‌ அலங்கரித்த 
பல்கலைக்கழகப்‌ பதவிகளில்‌ அழியாத முத்திரை பதித்த வித்தகர்‌. 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தராகப்‌ பதவியேற்று அதனை 
ஆலமரம்போல்‌ தழைக்கச்‌ செய்த பெருமை அவருக்கு உண்டு. தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ துணைவேந்தராக இருந்தபோது கல்வெட்டு, 
தொல்லியல்‌, கலை வரலாறு, கடலாய்வு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம்‌ 
தந்து அத்துறைகளின்‌ வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்துள்ளார்‌. அவரது 
மறைவு தமிழ்‌ கூறும்‌ நல்லுகத்திற்குப்‌ பேரழிப்பாகும்‌. அவரது 
மறைவுக்குத்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ தனது. ஆழ்ந்த இரங்கலைத்‌ 
அவரது குடும்பத்தாருக்கும்‌ நண்பர்களுக்கும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறது. 


தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌ 
ந.நரசிம்மையா, மாதவ்‌ 14.கட்டி 


தமிழகத்‌ தொல்லியலுக்கும்‌ கல்வெட்டாய்வுக்கும்‌ முறையே 
உறுதுணையாய்‌ நின்ற B.நரசிம்மையா, மாதவ்‌ N.கட்டி ஆகியோர்‌ 
அண்மையில்‌ மறைந்தனர்‌. திரு.நரசிம்மையா தமிழகத்தின்‌ புதிய 
கற்காலம்‌, பெருங்கற்காலப்‌ பண்பாடுகள்‌ குறித்து உயர்தரமிக்க 
ஆய்வுகளை மேற்கொண்டு பல நூற்களையும்‌ கட்டுரைகளையும்‌ 
வெளியிட்ட தொல்லியல்‌ அறிஞர்‌. மாதவ்‌ N.கட்டி அவர்கள்‌ 
மைசூரிலுள்ள மத்திய அரசு கல்வெட்டு துறைப்‌ பிரிவில்‌ அலுவலராக 
இருந்து இயக்குநராக பதவி உயர்வு பெற்றவர்‌ தென்னிந்திய கல்வெட்டு 
ஆய்வுக்கு அரும்பணியாற்றியவர்‌. 

மேற்கண்ட இருதொல்லியல்‌ ஆய்வாளர்களின்‌ மறைவுக்கு 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ ஆழ்ந்த இரங்கலைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறது. 





ஆவணம்‌ 20, 2009 220 


64. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 
18 ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்கு அறிக்கை 
பா.ஜெயக்குமார்‌, செயலர்‌. 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 18ஆம்‌ ஆண்டு மாநாட்டுக்‌ 
கருத்தரங்கம்‌ மற்றும்‌ 19ஆவது ஆவணம்‌ இதழ்‌ வெளியீட்டு விழா 2008 
ஜூலை 19, 20 (கனி, ஞாயிறு) ஆகிய இரு நாட்கள்‌ அரியலூர்‌, இராஜாஜி 
நகர்‌, பழனி திருமண மஹாலில்‌ நடைபெற்றது. 


கருத்தரங்க துவக்க விழா 19.07.2008 காலை 11.00 மணிக்கு தமிழ்த்தாய்‌ 
வாழ்த்துடன்‌ தொடங்கியது. கழகத்‌ தலைவர்‌ பேரோ. ப.சண்முகம்‌ 
தலைமையேற்க உள்ளூர்ச்‌ செயலரும்‌ கழகத்தின்‌ இணைச்செயலருமான 
முனைவர்‌ இல.தியாகராசன்‌ அவர்கள்‌ வரவேற்புரை நல்கினார்‌. 


ஆவணம்‌ இதழ்‌ 19ஐ வெளியிட்டு சிறப்புரை வழங்கிய இரு.த.பிச்சாண்டி, 
இ.ஆ.ப. (சிறப்பு ஆணையர்‌, தமிழக அரசு இந்துசமய அறநிலையத்துறை, 
சென்ணை) அவர்கள்‌ தொல்லியலாளர்கள்‌ கள ஆய்வின்பால்‌ மிகுந்த கவனம்‌ 
செலுத்த வேண்டும்‌ என்பதோடு மக்கள்‌ கண்டு பயனடையும்‌ வகையில்‌ 
ஓவ்வொரு தொல்லியல்‌ சிறப்பிடங்களிலும்‌ ஒளி-ஒலி காட்சிகள்‌ 
அமைக்கப்பட வேண்டும்‌ எனவும்‌ குறிப்பிட்டார்‌. ஆவணம்‌ முதல்‌ இதழை 
இரு.இரா.சுடலைக்கண்ணன்‌, இ.ஆ.ப. (மாவட்ட ஆட்சியர்‌, அரியலூர்‌) 
அவர்கள்‌ பெற்றுக்‌ கொண்டு உரை நிகழ்த்துகையில்‌ தொல்லியல்‌ மற்றும்‌ 
கல்வெட்டியலை இளைஞர்களிடையே ஊட்டுவதற்குத்‌ தகுந்த 
குறும்படங்கள்‌ வெளியிட வேண்டும்‌ என்றார்‌. 


பேரா.க.அண்ணாதுரை (மேனாள்‌ தலைவர்‌, வரலாற்றுத்‌ துறை, அரசுக்‌ 
கலைக்‌ கல்லூரி, அரியலூர்‌), முனைவர்‌ வெ.வேதாசலம்‌ (கல்வெட்டு 
ஆய்வாளர்‌, மதுரை) மற்றும்‌ முனைவர்‌ நா.இராசேந்திரன்‌ (தலைவர்‌, 
வரலாற்றுத்துறை, பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌, திருச்சி) ஆகியோர்‌ 
வாழ்த்துரை வழங்கினர்‌. கழகச்‌ செயலரின்‌ நன்றியுரையுடன்‌ தொடக்கவிழா 
நண்பகல்‌ 1.00 மணிக்கு நிறைவுற்றது. 


1.00 மணி முதல்‌ 1.45 மணி வரை தி.நா.சுப்பிரமணியன்‌ அறக்கட்டளைச்‌ 
சொற்பொழிவு வரிசையில்‌ 10ஆவது சொற்பொழிவினை முனைவர்‌ 
எம்‌.டி.சம்பத்‌ (மேனாள்‌ இயக்குநர்‌, இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ 
துறையின்‌ கல்வெட்டுப்‌ பிரிவு, மைசூர்‌) அவர்கள்‌ "தென்னிந்திய வணிகக்‌ 
குழுக்கள்‌ - கல்வெட்டுக்களின்‌ அடிப்படையில்‌ ஓர்‌ சிறப்பு நோக்கீடு” என்ற 
தலைப்பிலும்‌ 2.45 மணி முதல்‌ 4.00 மணி வரை கோவிலூர்‌ ஆதீன 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு வரிசையில்‌ 7ஆவது சொற்பொழிவினை 
திரு.பே.வேங்கடேசன்‌ (தொல்லியல்‌ கண்காணிப்பாளர்‌, அகழாய்வுப்‌ பிரிவு, 
இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறை, மைசூர்‌) அவர்கள்‌ "தென்னிந்தியப்‌ 
பள்ளிப்படைக்‌ கோயில்கள்‌ - ஓர்‌ ஆய்வு" என்ற தலைப்பிலும்‌ 
நிகழ்த்தினார்கள்‌. 


230 ஆவணம்‌ 20, 2009 


மாலை 4.00 மணி முதல்‌ 7.00 மணி வரை மாணவர்களுக்கான ஆய்வுக்‌ 


கட்டுரைப்‌ போட்டிக்கான அமர்வு நடைபெற்றது. பத்துக்கும்‌ '3மற்பட்ட. 
ஆய்வு மாணவ-மாணவிகள்‌ போட்டியில்‌ பங்கேற்றனர்‌. மேற்படி அமர்விற்கு 
பேரா. முனைவர்‌ கு.சேதுராமன்‌ மற்றும்‌ முனைவர்‌ வெ.வேதாசலம்‌ 
ஆகியோர்‌ நடுவர்களாக இருந்து பரிசுக்கு உரிய கட்டுரைகளைத்‌ (தேர்வு 
செய்து அறிவித்தனர்‌. ஒவ்வொரு போட்டிக்கும்‌ உரிய பரிசுத்தொகை ரூ.1000/ 
-ஐ இருவர்‌ வீதம்‌ சமமாகப்‌ பிரித்தளிக்கப்பட்‌.டது. பரிசு பெற்றவர்கள்‌ 
பெயர்கள்‌ மற்றும்‌ கட்டுரைத்‌ தலைப்பு விவரம்‌ பின்வருமாறு : 


1. 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ பரிசு தொகை வழங்கியவர்‌ முனைவர்‌ 
சொ.சாந்தலிங்கம்‌). 


அ) எஸ்‌.சிவா, கேரளப்‌ பல்கலைக்கழகம்‌, திருவனந்தபுரம்‌ 
- கன்னியாகுமரி மாவட்டக்‌ கல்வெட்டுகளில்‌ காணும்‌ குறியீடுகள்‌ 


ஆ) எஸ்‌.செல்வக்குமார்‌, மத்தியப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி. 
- நாமக்கல்‌ மாவட்டத்‌ தொல்லியல்‌ - ஓர்‌ ஆய்வு 


பேரா.ம.இராசசேகரதங்கமணி அவர்களின்‌ பரிசு (பெண்களுக்கு மட இம்‌) 
அ) எஸ்‌.கவிதா, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 
- சிவபெருமானின்‌ அரிய கணாரூடர்‌ வடிவம்‌ 
ஆ) ரா.விஜயபாரதி, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 
- தஞ்சை வட்டாரத்‌ தொல்லியல்‌ 
பேரா.முனைவர்‌ இராக.பவுன்துரை அவர்களின்‌ பரிசு 
அ) வி.பி.யதீஸ்குமார்‌, மத்தியப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி 
- பொருந்தலாற்றுப்‌ படுகையில்‌ இரும்புக்கால மற்றும்‌ வரலாற்றுக்‌ 
கால வாழ்விடங்கள்‌ 
ஆ) மோ.பிரசன்னா, மத்தியப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி 
- திருநெல்வேலி மாவட்டத்‌ தொல்லியல்‌ 
விழுப்புரம்‌ இரு.சி.வீரராகவன்‌ அவர்களின்‌ ப.சின்னக்கண்ணு நினைவுப்‌ 
பரிசு 
அ) த.தங்கத்துரை, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 
- வில்லுனி ஆற்றுப்‌ பள்ளத்தாக்கில்‌ பெருங்கற்காலப்‌ பண்பாடும்‌ 
செம்புரான்கல்‌ பயன்பாடும்‌ 
ஆ) வீ.முத்துக்குமார்‌, பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம்‌, புதுச்சேரி 
- இிவகங்கை மாவட்டத்‌ தொல்லியல்‌ 


இரவு 7.30 மணி முதல்‌ 8.45 வரை செயற்குழுக்கூட்டம்‌ நடைபெற்றது. 


ஆவணம்‌ 20, 2009 231 


20.07.2008 அன்று காலை 9.00 மணி முதல்‌ மாலை 4.30 மணி வரை 
கருத்தரங்கப்‌ பொது அமர்வு திரு.கி.ஸ்ரீதரன்‌ (மேனாள்‌ துணை இயக்குநர்‌, 
தமிழக அரசு தொல்லியல்துறை, சென்னை) அவர்கள்‌ தலைமையில்‌ 
நடைபெற்றது. கட்டுரையாளர்கள்‌ பெயர்‌, தலைப்பு விவரம்‌ பின்வருமாறு : 


வ.எண்‌ | கட்டுரையாளர்‌ 


இ.ஸ்ரீதரன்‌ மாங்குடி அகழாய்வுகள்‌ 

பி.எஸ்‌.ஸ்ரீராம்‌ தஞ்சை பெரிய கோயில்‌ சோழர்‌ கால 
ஓவியங்கள்‌ - மீள்‌ பார்வை. 

வீ.செல்வகுமார்‌ காவிரிப்‌ பள்ளத்தாக்கு மற்றும்‌ 
புதுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ புதிய 
தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 

ஜெ.ராஜாமூகமது உடையார்பாளையம்‌ 


ஆர்‌.மதிவாணன்‌ ்‌ எழுத்துமுறை வலமா? 


க.கண்ணன்‌ மற்றும்‌ |பத்ரகோட்டை கொண்ட நாயக்கர்‌ 

ஜே.ஆர்‌.சிவராம- கல்வெட்டும்‌ வெங்கடாம்பேட்டை மோர்‌ 

இருஷ்ணன்‌ தண்ணீர்‌ பந்தல்‌ கல்வெட்டும்‌ 

எஸ்‌.பாலசுப்பிரமணியன்‌| பிற மாநிலங்களில்‌ தமிழரின்‌ தாக்கம்‌ 

வில்லியனூர்‌ கங்கை கொண்ட சோழபுரத்து கமல 

நா.வேங்கடேசன்‌ இயந்திரம்‌ அல்லது சூரியக்கல்‌ 

க.மேனகா பழையாறை பள்ளிப்படை கோயில்கள்‌ - 
ஒர்‌ ஆய்வு 

மு.கலா திருநறையூர்‌ சித்தநதீசுவரர்‌ திருக்கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ - ஓர்‌ ஆய்வு 

ச.இரவி புலிப்பார்‌ கிராமத்தில்‌ புதிய பதுக்கை 
கண்டுபிடிப்பு 

செந்$நடராசன்‌ குமரி மாவட்டத்தின்‌ மூன்று புதிய 
கல்வெட்டுகள்‌ 

சி.வீரராகவன்‌ விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ அண்மைக்‌ 
காலக்‌ கண்டுபிடிப்புகள்‌ 

க.பன்னீர்செல்வம்‌ இருங்கோலப்பாடி நாட்டின்‌ வரலாற்றுப்‌ 
பெயராய்வு 


ஜெ.சவுந்திரராஜன்‌ நாட்டார்மங்கலம்‌ நடுகல்‌ 
கோ.முத்துசாமி பொன்பரப்பி ரொமதேவதைகள்‌ - ஓர்‌ 
ஆய்வு 





என்கி ஆவணம்‌ 20, 2009 









த.ரமேஷ்‌ எண்ணாயிரத்தில்‌ செஞ்சி 


ஒவியங்கள்‌ கண்டுபிடிப்பு 


நாயக்கர்‌ | 













க.கருப்பையா நொச்சியம்‌ கல்வெட்டு - ஒரு சிறப்புக்‌ 
கண்ணோட்டம்‌: 

வரலாற்றில்‌ திருவப்பூர்‌ 

வரலாற்றில்‌ வீடூர்‌ 

புதிய நடுகற்கள்‌ 


பெரியமறை வணிகர்‌ கல்வெட்டுகள்‌ 













எம்‌.காயத்திரிதேவி 
டான்‌ பாஸ்கோ 
ரா.ரமேஷ்‌ 


பி.ரவிச்சந்திரன்‌, 
எல்‌.தியாகராஜன்‌ 
















செ.கோவிந்தராஜ்‌ மலையடி.ப்பட்டி குடைவரையும்‌ 
நார்த்தாமலை கற்றளியும்‌ - ஓர்‌ 


ஒப்பீடாய்வு 










சு.இராஜவேலு 


சித்தன்னவாசல்‌ : புதிய ஓளியம்‌ 
கண்டுபிடிப்பு 





கோ.பிச்சைபிள்னை |வரலாற்றில்‌ மாதங்கியூர்‌ 


மாலை 4.30 மணி முதல்‌ 5.30 மணிவரை நடைபெற்ற பொதுக்குழு 
கூட்டத்துடன்‌ 19ஆவது மாநாட்டுக்‌ கருத்தரங்கின்‌ இரண்டு நாள்‌ நிகழ்ச்சி 
நிறைவுற்றது. 


ஆவணம்‌ 20, 2009 233 


கட்டுரையாளர்கள்‌ 


அதியமான்‌, ந. 
தமிழ்‌ பல்கலைக்கழகம்‌ 


தஞ்சாவூர்‌. 


ஆறுமுகசீதாராமன்‌ 
தஞ்சாவூர்‌. 


இராசகோபால்‌ சு. 
சென்னை. 


இராஜன்‌, கா. 
வரலாற்றுத்துறைத்‌ தலைவர்‌ 


மத்தியப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி. 


இராசவேவு, சு. 

துணைக்‌ கல்வெட்டுக்‌ 
கண்காணிப்பாளர்‌ அலுவலகம்‌ 
மத்திய அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை. 


இராசேந்திரன்‌, ௧௬. 
மேலப்பனையூர்‌ (அஞ்சல்‌) 
புதுக்கோட்டை மாவட்டம்‌. 


இரவீந்திரன்‌, கோ. 
புதுச்சேரி. 


கண்ணன்‌, சு. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


கருப்பையா, ௧. 
மத்திய அரக கல்வெட்டுத்துறை 
சென்னை. 


கலைச்செல்வன்‌, ப., 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


காந்தி, மா., வேலூர்‌. 
காயத்திரி தேவி, எம்‌. 

அரசு மகளிர்‌ கலைக்கல்லூரி 
புதுக்கோட்டை. 


234 


குமார்‌, கி., 


சென்னை. 


சம்பத்‌, M.D., 
மைசூர்‌. - 


சண்முகம்‌, ௧., 
தஞ்சாவூர்‌. 
சண்முகம்‌, ப., 
சென்னை. 


சுதர்சன்‌ துரையப்பா 
தஞ்சாவூர்‌. 
சுதாகர்‌, பெ., தாழ்பரிகம்‌. 


சுப்பராயலு, ௭. 


பிரெஞ்சு இந்திய நிறுவனம்‌ 
புதுச்சேரி. 


சுவாமிநாதன்‌, சூ. 


மத்திய அரசு கல்வெட்டுத்துறை 
மைசூர்‌. 


செந்தில்குமார்‌, தெ. 
அரசு கலைக்கல்லூரி, அரியலூர்‌. 


செந்தீ நடராஜன்‌ 
நாகர்கோவில்‌. 


செல்வகுமார்‌, சி. 
ஆய்வாளா, வரலாற்றுத்‌ துறை 


மத்திய பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி. 


செல்வகுமார்‌, வீ. 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 


சிவராமகிருஷ்ணன்‌, ஜே.ஆர்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


ஆவணம்‌ 20, 2009 


தயாளன்‌, து. 
மத்திய அரசு தொல்லியல்‌ துறை 


சென்னை. 


தியாகராசன்‌, இல. 
வரலாற்றுத்துறைத்‌ தலைவர்‌ 
அரசுக்‌ கலைக்கல்லூரி, அரியலூர்‌. 


திருநங்கை, வே. 
ஆய்வாளர்‌, கலை வரலாற்றுத்துறை 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌. 


திருமூர்த்தி, கோ. 
மத்திய அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை. 


நளினி, மு., திருச்சி. 


பன்னீர்செல்வம்‌, ௧. 
கல்வெட்டாய்வாளர்‌ 

மத்திய அரசு கல்வெட்டுத்துறை 
மைகூர்‌-5. 


பரந்தாமன்‌, வி. 
புத்தாநத்தம்‌. 

பவானி, மா. 
விரிவுரையாளர்‌ 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌. 


பாலச்சந்திரன்‌, ஆர்‌. 
திருத்தங்கல்‌. 

பாபு (௭) இராமசாமி, நா. 
புதுச்சேரி. 


பிரசன்னா, மோ. 


வரலாற்றுத்துறை 


மத்தியப்பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி. 


மங்கையர்க்கரசி, வீ.ஆர்‌. 
விழுப்புரம்‌. 


ஆவணம்‌ 20, 2009 


மணி, எஸ்‌.கே. 
கள்ள க்குறிச்சி. 


வேங்கடேசன்‌, பி. 
மத்திய அரசு தொல்லியல்‌ துறை. 


வேங்கடேசன்‌, ந. 
வில்லியனூர்‌. 


வெங்கடேசன்‌, ப. 
வாலாஜா பேட்டை. 


முத்துக்குமார்‌, வீ. 
பிரெஞ்சு இந்திய நிறுவனம்‌, புதுச்சேரி. 


விசயவேணுகோபால்‌, கோ. 
பிரெஞ்சு இந்திய நிறுவனம்‌, புதுச்சேரி. 


வீரராகவன்‌, சீ. 
விழுப்புரம்‌. 


வேதாசலம்‌, வெ. 
மதுரை. 


யதீஸ்குமார்‌, வி.பி. 


ஆய்வாளர்‌, வரலாற்றுத்துறை 
மத்தியப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி. 


ரமேஷ்‌, இரா. 
வரலாற்றுத்துறை 
மத்தியப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி. 


ஸ்ரீதரன்‌, கி. 


சென்னை. 


ஸ்ரீதர்‌, சீ. 
சிதம்பரம்‌. 


ஜெயக்குமார்‌, பா. 
தமிழ்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌. 


235 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 
RECEIPTS AND PAYMENTS ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2009 


Printing 43,208.50 
Xerox ட 137.50 


Auditor Fees 1.000.00 


Salary 3,000.00 












Opening Balance : 







Cash in hand 29,305.50 


Cash at Bank 
Indian Bank, 











10,755.00 


SBI. TN] 





11,355.12 


’ 


Sale of Books 4.697.50 


Honorarium 
Postage & Courier 
Freight 
Bank Commission 
Travelling Expenses 
Telephone 
Tea & Coffee 


Fixed Deposit 305,000.00 


38.400.00 
21.923.00 
8,000.00 


Membership Fees 
Interest 


Donation 


ARE 


ICHR Grand (For Vol.17}| 25,000.00 


Fixed Deposit 2.30,000.00 








Closing Balance ச 
SBI, Thanjavur 
Indian Bank. TN] 
Cash in Hand 


3,79,436.12 


(Sd.) V.Ramasamy 
Chartered Account 
951, East Main St., Thanjavur - 1 


379,436.12 





236 ஆவணம்‌ 20, 2009 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 
INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2009 

















To Printing Charges By Sale of Books 


98,020.50 






4320850 
To Auditor Fees 1.000.00 | By Interest 21,923.00 
To Salary 3.000.00 | By Donation 8,000.00 
To Postage & Courier 3,585.00 
To Freight 2.420.00 
To Travelling Expenses 1.267.00 
To Telephone 680.00 
To Excess of Income 

Over Expenditure 34,427.50 
98,020.50 
LIABILITIES 
FUND ACCOUNT : 


To Xerox By Membership Fees 38,400.00 
To Honorarium 8,000.00 | By ICHR Grant 25,000.00 
To Bank Commission 
To Tea & Coffee 40,00 
BALANCE SHEET AS ON 31.03.2009 
Opening Balance 


ASSETS 





3,00,115.62 | Fixed Deposit 3,05.000.00 


Furniture 11,000.00 
Steel Cup-Board 7,700.00 





Add 





Excess of Income 
over Expenditure 








34,427.50 











Cash at Bank : 
SBI. TNJ | .543.62 
Indian Bank. TN] 3,114.00 





Cash in hand 


6,185.50 
334,543.12 


(Sd.) V.Ramasamy 
Chartered Account 
951, East Main St.. Thanjavur - | 


334,543.12 


ஆவணம்‌ 20, 2009 237 


AVANAM 
Annual issue of the Tamilnadu Archaeological Society 


Avanam aims at bringing to lime light all kinds of primary sources, 
which unravel! the history of Tamilnadu. It carries reports on the 
hitherto unpublished epigraphs, copper plate records, palm leaf 
manuscripts, paper documents, archaeological! artifacts, coins, art 
objects and articles. It is a treasure house of original resources to 
be adorned in the library of each and every one, who is interested 
in the history of Tamilnadu. 


Avanam 1-8 not available 

Avanam 9 - 14 Rs. 100/- (per copy) 
Avanam 15 — 19 Rs. 150/- (per copy) 
Avanam 20 Rs. 200/- (per copy) 


Those who wish to buy the back volumes of the Avanam may send 
a D.D. or Cheque for Rs.100/- (per copy), drawn in favour of the 
Tamilnadu Archaeological Society, to the Treasurer, 
C/o Department of Epigraphy and Archaeology, Tami] University, 
Thanjavur - 613 005. Cheques should be sent with an additional 
amount of Rs.100/- to meet the Bank commission. 


Those who wish to become life members may send Rs.1000/- to the 
Treasurer. 


Those who want to get their newly published books reviewed in the 
Avanam should send three copies of the book to be reviewed, 


along with a sum of Rs.50/- for postal expenditure, to the 
Secretary. 


Noburu Karashima, Varalarruppokkil Thennagacchamugam, 
Rs.100/- 


Kaver! Rs. 450/- 
Ancient and Medievel Commercial Activities in the Indian Ocean 
Testimonly of Inscriptions and Ceramic - Sherds, Rs.300/- 


Address to be contacted 

Secretary / Treasurer 

Tamil Nadu Archaeological Society, 

C/o. Department of Epigraphy and Archaeology, 
Tami! University, Thanjavur - 613 010. 


228 ஆவணம்‌ 20, 2009 





